3737 


சிவமயம் . 
ஓம் பரப்பிரஹ்மனே 
சுவாநுபவத் திருவாக்கு 


ண நம 


என்னும் 


பாராயணசிந்தாமணி . 


ம துரை 


பிரஹ்ம ஸ்ரீ யோகானந்த சுவாமிகள் 

ஆக்ஞையின்படி 
புதுக்கோட்டை சமஸ்தானம் 

பனையப்பட்டி 

புண்ணிய சீலர் 
சி . மு . முத்துக்கருப்பஞ் செட்டியார் 

அவர்கள் குமாரர் 
மு . 

சி . சின்னையா செட்டியாரால் 
திரட்டி அச்சியற்றப்பெற்றது . 
குரோதன 

1926 
இரண்டாம் பதிப்பு 2000 . 


தையின் 


சிவமயம் . 


முகவுரை . 


பரசிவ ஞானத்தில் விருப்புடைய அறிஞர்கள் 
பிரதி தினமும் பாராயணஞ் செய்வதற்கு அனுகூல 
மாய்ச் சிவானுபவப் பேற்றை அடைந்த மஹாத்மாக் 
களின் அருமைத் திருவாக்குகளைப் பழைய பிரதிக 
ளுக்கிணங்க ஒரே புத்தகமாகப் பேரறிஞர்களின் 
மதியில் பகவானருளால் திரட்டிய இந்நூல் முதற் 
பதிப்பில் அச்சிட்ட 2000 - புத்தகம் செலவாகி விட்ட 
படியால் இரண்டாம் பதிப்பில் 2000 - புத்தகமும் அடி 
யேனால் அச்சியற்றப் பெற்றது . 

இப்புத்தகம் சாதுக்களுக்கு இனாமாகக் கொடுக் 
கப்படும் . 

இதில் பிழையுள தாயின் , க்ஷமிக்குக . 


இங்கனம் , 


புதுக்கோட்டைச் 
சமஸ்தானம் , 


பனையப்பட்டி. சி.மு. சின்னையா செட்டியார் . 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


இந்நூற் பெயர் . 


ஆரண முடிவத் வைத முத்திப்பே றடைவ தற்கு 
நாரண னருளால் மேலோர் நவின்றசா தனமனைத்துஞ் 
சீரணப் பன்னூ லாய்ந்து திரட்டியச் சிட்ட விந்நூல் 
பாரண மக்களுக்குப் பகர்சிந்தா மணியா மாதோ . 


அறிவிப்பு . 


இப்புத்தகம் அடியிற்கண்ட மூன்று இடங்களிலும் 

எழுதிப் பெற்றுக்கொள்ளலாம் . 
( 1 ) பிரஹ்மஸ்ரீ யோகானந்த சுவாமி அவர்கள் , 

பிட்டுத்தோப்புக்கடுத்த அழகாடி மடம் , 


மதுரை. 


( 2 ) சி . மு . சின்னையா செட்டியார் ,, 

138 , பவழக்காரத் தெருவு , மதராஸ் .. 
( 3 ) சி . மு . சின்னையா செட்டியார் , 

பனையப்பட்டி , குளிபிறை போஸ்டு , 

புதுக்கோட்டைச் சமஸ்தானம் , 


| ஓம் பரப்பிரஹ்மணே நம : 


பாராயண சிந்தாமணி . 


P 


விநாயகர் ஸ்துதி. 
ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகரருளியது . 
திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்கவுங் 
கருணை பூக்கவுந் தீமையைக் காய்க்கவும் 
பருவ மாய்நம துள்ளம் பழுக்கவும் 
பெருகு மாழத்துப் பிள்ளையைப் பேணுவாம் . 

சுப்பிரமணியர் ஸ்துதி. 

வஞான வள்ளலாரருளியது . 
அறுவிதச் சமயத் தோர்க்கு மறுமுகச் சாமியாகிச் 
செறிபாப் பிரமம் யாமே யென் றுசின் மயிலிலேறிக் 
குறுமுனிக் கருளிச் சீவக் குகைதொறும் வீற்றிருந்த 
மறுவிலாக் குகனைப் போற்றி மாய்த்தனன் பிறவியெல்லாம் . 


நடராஜர் ஸ்துதி . 
மகாராஜாதுறவு குமாரதேவரருளியது . 
திங்களார் சடையிற் கங்கைநீர் துளிப்பத் 

திருந்திழை யுமையுளங் களிப்பப் 
பொங்கரா வொடுநற் புலிமுனி வர்கண்மால் 
போதய னமரர்கள் - போற்றத் 


4 


பாராயண சிந்தாமணி 


துங்கநான் மறைகள் துதித்திட வைந்து 

தொழில்விரிந் திடப்பொது வதனிற் 
செங்கழ லதிர நடஞ்செயும் பொருளைத் 
தினம்பணிந் திடரொழித் திடுவாம் . 


3 


அம்பாள் ஸ்துதி . 


சௌந்தரியலகரி . 


4 


தருண மங்கலை யுனது சிந்தை 

தழைந்த பாலமு தூறினா 
லருண கொங்கையி லதுபெருங்கவி 

யலைநெடுங்கட லாகுமே 
வருண நன்குறு கவுணி யன்சிறு 

மதலை யம்புயல் பருகியே 
பொருண யம்பெறு கவிதை யென்றொரு 
புனித மாரிபொ ழிந்ததே . 

சரஸ்வதி ஸ்துதி . 
குமாகுருபர சுவாமிகளருளியது . 
மண்கொண்ட வெண்குன 

டைக் கீழாக 
மேற்பட்ட மன்னருமென் 
பண்கண் டளவிற் பணியச்செய் 

வாய்படைப் போன் முதலாம் 
விண் கண்ட தெய்வம் பல்கோடி 

யுண்டெனும் விளம்பிலுன்போற் 
கண்கண்ட தெய்வ முளதோ 

சகலகலா வல்லியே . 


5 


நந்த 


ஸ்துதிகள் 

5 
கிருஷ்ண பரமாத்மா ஸ்துதி . 

மஹா பாகவதத்திரட்டு . 
சீர்பூத்த பாஞ்சுடராய்ச் சித்தாகிக் கானலிடை 
நீர்பூத்த தெனவுலக நிறைந்தொளி தன் பாற்றோன்ற 
வேர் பூத்த முத்தொழிலு மினி தியற்றித் தனிநின்ற 
கார்பூத்த திருமேனிக் கடவுண்மல ரடி. நினைவாம் .. 6 

சங்கர பகவத் பாதாசாரியர் ஸ்துதி . 

சி . பொன்னம்பல சுவாமிகளருளியது . 
பொங்கருண் ஞான நங்கள் புண்ணிய மனைத்து மொன்றாய் 
அங்கு புல் லென்ன வந்தாண் டருமறைப் பொருளை யார்க்கும் 
அங்கையி னெல்லி போல அளித்தரு ளமலா நந்த 
சங்கர பகவற் பாதன் றாண்மலர் ந லைக்கே 7 

சற்குரு ஸ்துதி . 
தத்துவராய சுவாமிகளருளியது . 
தந்தைதா யாவானுஞ் சார்கதியிங் காவானும் 
அந்தமிலா இன்பநமக் காவானும் - எந்தமுயிர் 
கானாகு வானுஞ் சரணாகு வானுமருட் 
கோனாகு வானுங் 

8 
இந்நூற் பயன். 
கற்பிதமாம் பேதமெலாம் போக்கு மிந்நூல் 

களங்கமிலாப் பரப்பிரம் மாக்கு மிந்நூ ல் 
நிற்பயமா நிட்டையினை யளிக்கு மிந் நூல் 

நிரதிசயா நந்தத்தை நல்கு மிந் நூல் 
அற்புதமா மிந்நூலி னனுப வங்கள் 

அறிந்தவர்கள் பரமசுக ஞானி யாவர் 
பற்பலவர் நூலையெல்லாம் விட்டிந் நூலைப் 
பரிவுடனே முமூட்சுவெலாம் பார்க்க வேண்டும் . 9 


கணபதி துணை . 


ஒளவையார் அருளிச்செய்த 
விநாயகரகவல் . 


சீதக் களபச் செந்தா மரைப்பூம் 
பாதச் சிலம்பு பலவிசை பாடப் 
பொன்னரை ஞாணும் பூந்துகி லாடையும் 
வன்ன மருங்கில் வளர்ந்தழ கெறிப்பப் 
பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் 
வேழ முகமும் விளங்குசிந் தூரமும் 
அஞ்சு கரமும் அங்குச பாசமும் 
நெஞ்சிற் குடிகொண்ட நீல மேனியும் 
நான்ற வாயும் நாலிரு புயமும் 
மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் 
இரண்டு செலியும் இலங்குபொன் முடியும் 
திரண்டமுப் புரி நூல் திகழொளி மார்பும் 
அற்புத நின்ற கற்பகக் களிறே ! 
முப்பழ நுகரும் மூஷிக வாகன ! 
இப்பொழு தென்னை ஆட்கொள வேண்டித் 
தாயாய் எனக்குத் தானெழுந் தருளி, 
மாயாப் பிறவி மயக்க மறுத்துத் , 
திருந்திய முதலைந் தெழுத்துந் தெளிவாய்ப் 
பொருந்தவே வந்தென் உளந்தனிற் புகுந்து 
குருவடி வாகிக் குவலயந் தன்னில் 


விநாயகரகவல் . 


திருவடி வைத்துத் திரமிது பொருளென 
வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளிக் 
கோடா யுதத்தாற் கொடுவினை களைந்தே , 
உவட்டா உபதேசம் புகட்டியென் செவியில் 
தெவிட்டாத ஞானத் தெளிவையுங் காட்டி , 
ஐம்புலன் றன்னை ஆடக்கும் உபாயம் 
இன்புறு கருணை இனிதெனக் கருளிக் , 
கருவிகள் ஒடுங்குங் கருத்தினை அறிவித்து 
இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து , 
தலமொரு நான்குந் தந்தெனக் கருளி , 
மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே, 
ஒன்பது வாயில் ஒருமந் திரத்தால் 
ஐம்புலக் கதவை அடைப்பதுங் காட்டி , 
ஆறா தாரத் தங்குச நிலையும் 
பேறா நிறுத்திப் பேச்சுரை அறுத்தே 
இடைபிங் கலையின் எழுத்தறி வித்துக் , 
கடையிற் சுழுமுனை கபாலமுங் காட்டி , 
மூன்றுமண் டலத்தின் முட்டிய தூணின் 
நான்றெழு பாம்பி னாவில் உணர்த்திக், 
குண்டலி யதனிற் கூடிய வசபை 
விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து , 
மூலாதா ரத்தின் மூண்டெழு கனலைக் 
காலால் எழுப்புக் கருத்தறி வித்தே , 
அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் 
குமுத சகாயன் 

குணநத்தையுங் கூறி, 
இடைச்சக் கரத்தின் ஈரெட்டு நிலையும் 


பாராயண சிந்தாமணி 


உடற்சக் கரத்தின் உறுப்பையுங் காட்டிச் , 
சண்முக தூலமுஞ் சதுர்முக சூக்கமும் 
எண்முகம் ஆக இனிதெனக் கருளிப் , 
புரியட்ட காயம் புலப்பட எனக்குத் 
தெரியெட்டு நிலையுந் தெரிசனப் படுத்திக் 
கருத்தினிற் கபால வாயில் காட்டி 
இருத்தி முத்தி இனிதெனக் கருளி 
என்னை அறிவித் தெனக்கருள் செய்து 
முன்னை வினையின் முதலைக் களைந்து 
வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் 
தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து , 
இருள்வெளி யிரண்டுக் கொன்றிடம் என்ன 
அருள் தரு மானந்தத் தழுத்தியென் செவியில் 
எல்லை யில்லா ஆனந்தம் அளித்து 
அல்லல் களைந்தே அருள்வழி காட்டிச் , 
சத்தத்தி னுள்ளே சதாசிவங் காட்டி , 
த்தத்தி னுள்ளே சிவலிங்கங் காட்டி , 
ணுவிற் கணுவாய் அப்பாலுக் கப்பாலாய்க் 
கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி , 
வேடமும் நீறும் விளங்க நிறுத்திக் 
கூடுமெய்த் தொண்டர் குழாத்துடன் கூட்டி , 
அஞ்சக் கரத்தின் அரும்பொருள் தன்னை 
நெஞ்சக் கருத்தின் நிலையறி வித்துத் , 
தத்துவ நிலையைத் தந்தெனை யாண்ட 
வித்தக விநாயக விரைகழல் சரணே . 

விநாயகரகவல் முற்றிற்று . 


உ 


குமரகுருபர சுவாமிகள் அருளிச்செய்த 

திருச்செந்தூர்க் 
கந்தர் கலிவெண்பா . 


க . 


பூமேவு செங்கமலப் புத்தேளுந் தேறரிய 
பாமேவு தெய்வப் பழமறையுந் - தேமேவு 
நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த 
போதமுங் காணாத போதமாய்- ஆதிநடு 
அந்தக் கடந்தநித்தியானந்த போதமாய்ப் 
பந்தந் தணந்த பாஞ்சுடராய் - வந்த 
குறியுங் குண முமொரு கோலமுமற் றெங்குஞ் 
செறியும் பரம சிவமாய்- அறிவுக்கு 
அநாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமா யன்றே 
மநாதிகளுக் கெட்டா வடிவாய்த் - தனாதருளின் 
பஞ்சவித ரூப பாசுகமாய் எவ்வுயிர்க்குந் 
தஞ்சமென நிற்குந் தனிப்பொருளாய் - எஞ்சாத 
பூரணமாய் நித்தமாய்ப் போக்குவர வும்புணர்வுங் 

காரணமு மில்லாக் கதியாகித் - தாரணியில் 
அ . இந்திரசா லம்புரிவோன் யாவரையுந் தான் மயக்குக் 

தந்திரத்திற் சாராது சார்வது போன் - முந்துங் 
கருவின்றி நின்ற கருவாய் அருளே 
உருவின்றி நின்ற உருவாய்த்- திரிகரண 


சு . 


10 


பாராயண சிந்தாமணி 


க 0 . மாகவரும் இச்சை அறிவியற்ற லாலிலய 

போக அதிகாரப் பொருளாகி - ஏகத்து 
கக , உருவும் அருவும் உருவருவும் ஆகிப் 

பருவ வடிவம் பலவாய்- இருண்மலத்துள் 
கஉ .. * மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தியளித் தற்குமல 

பாகமுற வேகடைக்கண் பாலித்து - தேகமுறத் 
கங. தந்த அருவுருவஞ் சார்ந்தவிந்து மோகினிமான் 

பெந்த முறவே பிணிப்பித்து - மந்த்ரமுதல் 
கச . ஆறத்து வாவுமண்டத் தார்ந்த + வத்து வாக்களுமுற் 

கூறத் தகுஞ்சிமிழ்ப்பிற் கூட்டுவித்து- மாறிவரும் 
கரு . ஈறி ரண்டு தோற்றத் தெழுபிறப்புள் யோனியெண்பா 
னாரவந்த நான்குநூ றாயிரத்துள்- 

தீர்வரிய 
கசு . கன்மத்துக் கீடாய்க் கறக்குஞ் சகடமும் போற் 

சென்மித் துழலத் திரோதித்து -- வெந்நிரய 
கஎ , சொர்க்காதி போகமெலாந் துய்ப்பித்துப் பக்குவத்தால் 

நற்கா ரணஞ்சிறிது நண்ணுதலுந்- தர்க்கமிடுந் 
கஅ . தொன்னூற் பரசமயந் தோறும் அதுவதுவே 

நன்னூல் எனத்தெரிந்து நாட்டு வித்து- முன்னூல் 
கக . விரதமுத லாயபல மெய்த்தவத்தின் உண்மைச் 

சரியைகிரி யாயோகஞ் சார்வித்து -- அருள் பெருகு 
20. சாலோக சாமீப சாரூப மும்புசிப்பித் 

தாலோகந் தன்னை அகற்றுவித்து நால்வகையாம் 
உக . சத்திநி பாதந் தருதற்கு இருவினையும் 

ஒத்துவருங் காலம் உளவாகிப் பெத்த 


* மோகமுறும் பல்லுயிர் - சகலர் ; ஆணவம் மாயை கன்மம் 
என்னும் மும்மலங்களுமுடையோர் . 
+ அத்துவா - வழி . சத்திநிபாதம் -சிற்சத்தி பதித்தல் . 


கந்தர் கலிவெ 

வெண்பா 


11 


-உலவாது 


உஉ . மலபரி பாகம் வருமளவிற் பன்னாள் 

அலமருதல் கண்ணுற் றருளி . 
உங . அறிவுக் கறிவாகி அவ்வறிவுக் கெட்டா 

நெறியிற் செறிந்த நிலைநீங்கிப்- பிரியாக் 
உ.ச. கருணை திருவுருவாய்க் காசினிக்கே தோன்றிக் 
குருபானென் றோர் 

திருப்பேர் கொண்டு-திருநோக்கால் 
உரு , ஊ, 

பழ்வினையைப் போக்கி உடலறுபத்தெட்டு நிலம் 
ஏழுமத்து வாக்கள் இருமுன்றும் - பாபாழாக 
உசு . ஆணவ மான படலங் கிழித்தறிவிற் 

காணரிய மெய்ஞ்ஞானக் கண்காட்டிப் - பூணும் 
உஎ . அடிஞானத் தாற்பொருளும் ஆன்மாவுங் காட்டிக் 

கடியார் புவன முற்றுங் காட்டி - முடியாது 
உஅ . தேக்குபா மானந்தத் தெள்ளமுத மாகியெங்கும் 

நீக்கமற நின்ற நிலைகாட்டிப் போக்கும் 
உக . வாவும் நினைப்பும் மறப்பும் பகலும் 

இரவுங் கடந்துலவா இன்பம் - மருவுவித்துக் 
» .0 . * கன்மமலத் தார்க்குமலர்க் கண்மூன்றுந் தாழ்சடையும் 

வன் மழுவு மானுமுடன் மால்விடைமேன் - மின்னிடத் 
ங க. பூத்த பவளப் பொருப்பொன்று வெள்ளிவெற்பில் (துப் 

வாய்த்தனைய தெய்வ வடிவாகி- மூத்த 
கூஉ . கருமமலக் கட்டறுத்துக் கண்ணருள்செய் துண்ணின் 

- றொருமலத்தார்க் கின்பம் உதவிப் - பெருகியெழு 


* கன்ம மலத்தார் - பிரளயாகலர் ; ஆணவம் கன்மம் 
என்னும் இருமலமுடையோர் . 

1 ஒருமலத்தார் -விஞ்ஞானகலர் ; ஆணவமலம் ஒன்றுமே 
உடையோர் . 


12 


பாராயண சிந்தா மணி 


ஈ . . மூன் றவத்தை யுங்கழற்றி முத்தருட னேயிருத்தி 

ஆன்றபர முத்தி அடைவித்துத் - தோன் றவரும் 
கூச . யானெனதென் றற்ற விடமே திருவடியா 

மோனபரா னந்தம் முடியாக - ஞானக் 
கூரு . திருவுருவா விச்சை செயலறிவு கண்ணா 

அருளதுவே செங்கை அலரா- இருநிலமே 
கூசு . சந்தி தியா நிற்கும் தனிச்சுடரே ! எவ்வுயிர்க்கும் 

பின்னமற நின்ற பெருமானே ! - மின் னுருவக் 
கூ . சு . தோய்ந்தவ ரத்நச் சுடர்மணியாற் செய்தபைம்பொன் 

வாய்ந்த கிரண மணிமுடியும் -- தேய்ந்தபிறைத் 
அ . துண்டமிரு மூன்று நிரை தோன்றப் பதித்தனைய 

புண்டரம் பூத்த நுதற் பொட்டழகும்- விண்ட 
ங க . பருவமலர்ப் புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங்கு 

அருள்பொழியுங் கண்மலர் ஈராறும் -- பரிதி 
10. பலவும் எழுந்துசுடர் பாலித்தாற் போலக் 

குலவு மகாக் குழையும் - நிலவுமிழும் 
சக . புன்முறுவல் பூத்தலர்ந்த பூங்குமுதச் செவ்வாயும் 

சென்மவிடாய் தீர்க்குந் திருமொழியும் -வின்மலிதோள் 
வெவ்வசுரர் போற்றிசைக்கும் வெஞ்சூரனை த்தடிந்து 

தெவ்வருயிர் சிந்துந் திருமுகமும் - எவ்வுயிர்க்கும் 
சங . ஊழ்வினையை மாற்றி உலவாத பேரின்ப 

வாழ்வு தருஞ் செய்ய மலர்முகமும் --- சூழ்வோர் 
சச . வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் 
முடிக்குங் கமல முகமும்- 

விடுத்தகலாப் 
சரு , பாச இருள் துரந்து பல்கதிரிற் சோ திவிடும் 

வாச மலர்வதன மண்டலமும்- நேசமுடன் 
ஈசு . போகமுறும் வள்ளிக்கும் புத்தேளிர் பூங்கொடிக்கும் 

மோக மளிக்கும் முகமதியுந்- தாகமுடன் 


கந்தர் கலிவெண்பா 


13 


க . 


சஎ . வந்தடியிற் சேர்ந்தோர் மகிழ வரம்பலவும் 

தந்தருளுந் தெய்வமுகத் தாமரையுங் -- கொந்தவிழ்ந்த 
ச அ . வேரிக் கடம்பும் விரைக்குரவும் பூத்தலர்ந்த 

பாரப் " புயசைலம் பன்னிரண்டும் - ஆரமுதந் 
சகூ . தேவர்க் குதவுந் திருக்கரமும் சூர்மகளிர் 

மேவக் குழைந்தணைந்த மென்கரமும் - ஓவாது 
ரு 0 . மாரி பொழிந்த மலர்க்கரமும் பூந்தொடையல் 

சேர வணிந்த திருக்கரமும் - மார்பகத்தில் 
வைத்த கரதலமும் வாமமருங் கிற்கரமும் 

உய்த்த குறங்கில் ஒருகரமும்-- மொய்த்த 
டூஉ . சிறு துடிசேர் கையுமணி சேர்ந்ததடங் கையும் 

கறுவுசம ரங்குசஞ்சேர் கையும் -- தெறு போர் 
ருக , அதிர்கே டகஞ்சுழற்றும் அங்கைத் தலமும் 

கதிர்வாள் விதிர்க்குங் கரமும் - முதிராத 
ச . கும்பமுலைச் செவ்வாய்க் கொடியிடையார் வேட்டணை 

அம்பொன் மணிப்பூண் அகன்மார்பும் --பைம்பொற்( ந்த 
ருரு . புரி நூலும் கண்டிகையும் பூம்பட் டுடையும் 

அரைஞாணும் கச்சை யழகுர்- திருவரையும் 
ருசு . நாதக் கழலும் நகுமணிப்பொற் கிண்கிணியும் 

பாதத் தணிந்த பரிபுரமும் - சோதி 
ருஎ . இளம்பரிதி நூறா யிரங்கே 

போல 
வளந்தரு தெய்வீக வடிவும் - உளந்தனிற்கண் 
அ . டாதரிப்போர்க்கு ஆருயிராய் அன்பர்கத் தாமரையின் 

மீதிருக்குந் தெய்வ விளக்கொளியே ! - ஓதியவைந்து 
* விரை - வாசனை ; குரவு -- முல்லை . 
+ புயசைலம் --புயமலை . 
# ஆதரிப்போர் - அன்பு செய்வோர் . 


காடி 


14 


பாராயண சிந்தாமணி 


ருக . ஓங்காரத் துள்ளொளிக்கும் உள்ளொளியாய் ஐந்தொழி 

நீங்காத பேருருவாய் நின்றோனே! -- தாங்கரிய ( ற்கு 
• 0 . மந்திரமே சோரியா வான்பதமே மாமுடியாத் 

தொந்தமுறும் வன்னமே தொக்காகப் - பந்தனை யால் 
சுக , ஒத்த புவனத் துருவே உரோமமாத் 

தத்துவங்க ளேசத்த தாதுவா - வைத்த 
கூஉ . கலையே அவயவமாக் காட்டும் அத்துவாவின் 

நிலையே வடிவமா நின்றோய் ! -- பலகோடி 
சுங . அண்டம் உருவாகி அங்கஞ் சராசரமாய் 

கண்டசத்தி மூன்றுட் காணமாய்த் -- தொண்டு படும் 
சுச . ஆவிப் புலனுக் கறிவளிப்ப ஐந்தொழிலும் 

ஏவித் தனிநடத்தும் எங்கோவே ! - மேவ 
சுரு , வரும் அட்ட மூர்த்தமாம் வாழ்வே ! மெய்ஞ்ஞானந் 

தரும் அட்ட யோகத் தவமே ! - பருவத்து 
சுசு . அகலாத பேரன் படைந்தோர் அகத்துட் 

புகலாகும் இன்பப் பொருப்பும் - சுகலளிதப் 
• எ . பேரின்ப வெள்ளப் பெருக்கா றும் மீதானந் 

தேரின்ப நல்குந் திருநாடும் - பாரின்பம் 
சுஅ . எல்லாங் கடந்த இருநிலத்துட் போக்குவரவு 

அல்லா துயர்ந்த அணிநகருந்- தொல்லுலகில் 
சுக . ஈறும் முதலும் அகன் றெங்கு நிறைந் தைந்தெழுத்தைக் 

கூறி நடாத்துங் குரகதமும் - ஏறும தந் 
எ 0 . தோய்ந்து களித்தோர் துதிக்கையினாற் பஞ்சமலங் 

காய்ந்த சிவஞானக் கடாக்களிறும் - வாய்ந்தசிவ 
பூரணத்துட் பூரணமாம் போதம் புது மலரா 
நாகத்துட் கட்டு நறுந்தொடையுங் - காரணத்துள் 


எக . 


கந்தர் கலிவெண்பா 


15 


எஉ . ஐந்தொழிலும் ஓவாது அளித்துயர்ந்த வான் கொடியும் 

வந்த நவநாத மணிமுரசும் -- சந்ததமும் 
எக , நீக்கமின்றி யாடி நிழலசைப்பான் போற்புவனம் 

ஆக்கி அசைத்தருளும் ஆணையும்- தேக்கமழ்ந்து 
எசு . வீசும் பனுவல் விபுதர் தனித்தனியே 

பேசுந் தசாங்கமெனப் பெற்றோனே ! -தேசுதிகழ் 
எடு . பூங்கயிலை வெற்பிற் புனைமலர்ப்பூங் கோதையிடம் 

பாங்குறையும் முக்கட் பாஞ்சோதி - ஆங்கொருநாள் 
எசு . வெந்தகுவர்க் காற்றாத விண்ணோர் முறைக்கிரங்கி 

* ஐந்து முகத்தோடு அதோமுகமுந்- தந்து 
எஎ . திருமுகங்கள் ஆறாகிற் செந்தழற்கண் ஆறும் 

ஒருமுகமாய்த் தீப்பொறியா றுய்ப்ப - விரிபுவனம் 
எஅ . எங்கும் பரக்க இமையோர்கண் டஞ்சுதலும் 

பொங்கு தழற்பிழம்பைப் பொற்கரத்தால் - அங்கண் ( ன் 
எடுத்தமைத்து வாயுவைக்கொண் டேகுதியென் றெம்மா 

கொடுத்தளிப்ப மெல்லக் கொடுபோய் -- அடுத்ததொரு 
அ 0 . பூதத் தலைவகொடு போதியெனத் தீக்கடவுள் 

சீதப் பகீரதிக்கே சென்றுய்ப்பப் - போதொருசற்று 
அக . அன்னவளுங் கொண்டமைதற் காற்றாள் சரவணத்திற் 

சென்னியிற் கொண்டுய்ப்பத் திருவுருவாய்- முன்னர் 
அஉ . அறுமீன் முலையுண்டு அழுது விளையாடி 

நறுநீர் முடிக்கணிந்த நாதன்- குறுமுறுவற் 
அக . கன்னியொடுஞ் சென்றவட்குக் காதலுருக் காட்டுதலும் 

அன்னவள்கண் டவ்வுருவம் ஆறினையும் - தன்னிரண்டு 


* இந்து முதம் -- ஈசானம் , தற்புருஷம் , அகோரம் , வாம 
தேவம் , சத்தியோசாதம் . 

சரவணம் -- நாணல் : 


16 


பாராயண சிந்தாமணி 


அச . கையால் எடுத்தணைத்துக் கந்தனெனப் பேர்புனைந்து 

மெய்யாறும் ஒன்றாக மேவுவித்துச் - செய்ய 
அரு . முகத்தில் அணைத்துச்சி மோந்து முலைப்பால் 

அகத்துண் மகிழ்பூத் தளித்துச் - சகத்தளந்த 
அசு . வெள்ளை விடைமேல் விமலன் கரத்திலளித்து 

உள்ள முவப்ப உயர்ந்தோனே ! -கிள்ளைமொழி 
அஎ . மங்கை சிலம்பின் மணியொன் பதில் தோன்றுந் 

துங்க மடவார் துயர் தீர்ந்து - தங்கள் 
அஅ . விருப்பால் அளித்தநவ வீரருக்குள் முன்னோன் 

மருப்பாயுந் தார்வீர வாகு- நெருப்பிலுதித்து 
அக . அங்கட் புவனம் அனைத்தும் அழித்துலவுஞ் 

செங்கட் கடாவதனைச் சென்றுகொணர்ந்- தெங்கோன் 
க 0 , விடுக்கு தியென் றுய்ப்பவதன் மீதிவர்ந்தெண் திக்கும் 

நடத்தி விளையாடும் நாதா ! --படைப்போன் 
கூக . அகந்தை உரைப்பமறை ஆதிஎழுத் தொன்று 

உகந்த பிரணவத்தின் உண்மை - புகன்றிலையால் 
கூஉ . * சிட்டித் தொழிலதனைச் செய்வதெங்ங னென்று முனங் 

குட்டிச் சிறையிருத்துங் கோமானே! -- மட்டவிழும் 
க . பொன்னங் கடுக்கைப் புரிசடையோன் போற்றிசைப்ப 

முன்னம் பிரம மொழிந்தோனே ! - கொன்னெடுவேல் 
கசீ . தாரகனு மாயத் தடங்கிரியுந் தூளாக 

வீர வடிவேல் விடுத்தோனே! - சீரலைவாய்த் 
கூடு . தெள்ளு திரைகொழிக்குஞ் செந்தூரிற் போய்க்கருணை 

வெள்ள மெனத்தவிசின் வீற்றிருந்து- வெள்ளைக் 
கசு , கயேந்திரனுக் ( கு ) அஞ்சில் அளித்துக் கடல் சூழ் 

மயேந்திரத்திற் புக்கிமையோர் வாழச் - சயேந்திரனாஞ் 


* சிட்டி - சிருஷ்டி - படைப்பு . 


கந்தர் கலிவெண்பா 


17 


ள . 


ளட் . 


ளங . 


கஎ . சூரனைச்சோ தித்துவரு கென்று தடந் தோள் விசய 

வீரனைத் தூதாக விடுத்தோனே ! - காரவுணன் 
கூஅ . வானவரை விட்டு வணங்காமை யாற்கொ 

காடிய 
தானவர்கள் நாற்படையுஞ் சங்கரித்துப் - பானு 
கூகூ . பகைவன் முதலாய பாலருடன் சிங்க 

முகனை வென்று வாகை முடித்தோய் ! -சகமுடுத்த 
வாரி தனிற்பு திய மாவாய்க் கிடந்த நெடுஞ் 

சூருடலங் கீண்ட சுடடர்வேலோய் ! போரவுணன் 
ளக . அங்கமிரு கூறாய் அடன் மயிலுஞ்சேவலுமாய்த் 

துங்கமுட னார்த்தெழுந்து தோன்றுதலு -- மங்கவற்றுள் 
சீறும் அர வைவப்பொருத சித்ரமயில் வாகனமா 
ஏறி நடாத்தும் இளையோனே ! -- மாறிவரு 
சேவற் பகையைத் திறல் சேர் பதாகையென 

மேவத் தனித்துயர்த்த மேலோனே ! - மூவர் 
ள ச . குறை முடித்து விண்ணங் குடியேற்றித் தேவர் 

சிறைவிடுத்தாட் கொண்டளித்த தேவே ! மறைமுடிவாஞ் 
ளரு . சைவக் கொழுந்தே தவக்கடலே ! வானுதவுந் 

* தெய்வக் களிற்றைமணஞ் செய்தோனே ! -பொய்விரவு 
காம முனிந்த கலைமுனிவன் கண்ணருளால் 
வாம் மடமானின் வயிற்று 

தித்துப் - பூமருவு 
எ . கானக் குறவர் களிகூரப் பூங்குயில்போல் 

ஏனற் புனங்காத் தினி திருந்து மேன்மை பெறத் 
அ . தெள்ளித் தினைமாவுந் தேனும் பரிந்தளித்த 

வள்ளிக் கொடியை மணந்தோனே ! - உள்ள முவந் ( து ) 

ஆறு திருப்பதிகண் டாறெழுத்தும் அன்பினுடன் 
கூறுமவர் சிந்தைகுடி கொண்டோனே ! 

-நாறுமலர்க் 
* தெய்வக்களிறு - தெய்வயானை . + ஆறு திருப்பதி - திருப் 
பரங்குன்றம் , திருச்சீரலைவாய் , திருவாவினன்குடி , திருவே 
ரகம் , குன்று தோறாடல் , பழமுதிர்சோலை . 

2 


ாசு . 


பாக . 


18 


பாராயண சிந்தாமணி 


ளக கந்திப் பொதும்பரெழு காரலைக்குஞ் சீரலைவாய்ச் 

செந்திற் பதிபுரக்குஞ் செவ்வேளே ! -- சந்ததமும் 
பாகக , பல்கோடி சன்மப் பகையும் அவமிருத்தும் 

பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் - பல்கோடி 
எகஉ . பாதகமுஞ் செய்வினையும் பாம்பும் பசாசுமடற் 

பூதமுந் தீநீரும் பொருபடையுந் - தீ தகலா 
எகக.வெவ்விடமுந் துட்ட மிருகமுத லாமெவையும் 

எவ்விடம்வந் தெம்மை எதிர்ந்தாலும் - அவ்விடத்திற் 
நாகசு.பச்சைமயில் வாகனமும் பன்னிரண்டு திண்டோாளும் 

அச்சம் அகற்றும் அயில்வேலும் - கச்சைத் 
நாகநி .திருவரையும் சீறடியும் செங்கையும் ஈராறு 

அருள் விழியும் மாமுகங்கள் ஆறும்-விரிகிரணஞ் 
எகசு.சிந்தப் புனைந்த திருமுடிகள் ஓராறும் 

எந்தத் திசையும் எதிர்தோன்ற - வந்திடுக்கண் 
எகஎ . எல்லாம் பொடிப்படுத்தி எவ்வாரமுந் தந்து புகுந்து) 

உல்லாச மாக உளத்திருந்து - பல்விதமா 
கை அ.ஆசுமுதல் நாற்கவியும் அட்டாவ தான முஞ்சீர்ப் 

பேசுமியல் பல்காப் பியத்தொகையும் - ஓசை 
எககூ.எழுத்துமுத லாமைத் திலக்கணமுந் தோய்ந்து 

பழுத்த தமிழ்ப்புலமை பாலித் ( து ) -- ஒழுக்கமுடன் 
* 20 . இம்மைப் பிறப்பில் இருவா தனையகற்றி 

மும்மைப் பெருமலங்கள் மோசித்துத் தம்மைவிடுத்( து ) 
உக , ஆயும் பழைய அடியா ருடன் கூட்டித் 

தோயும் பாபோகந் துய்ப்பித்துச் - சேய 
உஉ.கடியேற்கும் பூங்கமலக் கால்காட்டி ஆட்கொண் ( டு ) 
அடியேற்கு முன்னின் றருள் . 

கந்தர் கலிவெண்பா முற்றிற்று . 


ஸ்தோத்திரப்பாக்கள் 


19 


யிலா 


ஸ்தோத்திரப்பாக்கள் . 
அத்தி முகவனை மத்தன் மதலையை 
நித்த நினைபவர் முத்தி பெறுவரே . 

1 
பொன்னிமயப் பிடியானை தருமானை முகத் 
தானைப் பொருவிலானைச் , சொன்னயஞ்சேர் தார 
கத்தி னுருவானை யன்பருளச் சோதியானைச், சென்னி 

றுடையானைத் தந்தையெனப் படைத்தானைத் 
திகழோராறு , மன்னுமுகன் றுணையானை வல்லபை 
யின் பதத்தானை வணங்கி வாழ்வாம் . 

2 
மோகமெனுங் கடல்கடந்து முத்தியெனுங் 

கரைகாண்பான் முதிர்ந்த நாலாம் 
பாகமெனும் மலர்கொண்டு பத்தியெனும் 

புனலாட்டிப் பரிந்து சாத்திச் 
சோகமெனப் பாவித்துத் துரியமெனும் 

விளக்கேற்றிச் சோக நீங்கி 
பாகமெனுங் கோயிலின்க ணறிவென்னுங் 
கணபதிக்கே யன்பு செய்வாம் . 

3 


ஆறு முகவனை நாறு மலர்கொடு 
கூறு மடியவர் பேறு பெறுவரே . 


ஆனைமுக னாறுமுகனம்பிகைபொன் னம்பலவன் 
ஞானகுரு வாணிபத நாடு . 

5 
உலகமுதற் பொருளை யும்பர்க் குணர்வரி தாம் 
பொருளை யோ தியவே தாகமத்தி னுச்சியினுட் பொ 
ருளைப் , பலகலையின் பொருண்முடிவின் 

முடிவான 


20 


பாராயண சிந்தாமணி 


பொருளைப் பற்றறப்பற் றியபெரியோர் . பரவியவான் 
பொருளை , யலை திவலை நுரைகடலி னுதித்தொடுங்கு 
மாபோ 

லகிலாண்ட முதித்தொடுங்கு மதன்மூலப் 
பொருளை , யிலகியசற் குருவாகி யானாகும் பொருளை 
யெங்குமாம் பரம்பொருளை யாமும் வணங்குதுமே . 6 
ஆதியாய் நடுவுமாகி அளவிலா வளவுமாகிச் 
சோதியா யுணர்வுமாகித் தோன்றிய பொருளுமாகிப் 
பேதியா வேகமாகிப் பெண்ணுமா யாணுமாகிப் 
போதியா நிற்குந்தில்லைப் பொது நடம் போற்றி போற்றி . 7 
கற்பனை கடந்த சோதி கருணையே யுருவமாகி 
அற்புதக் கோலநீடி யருமறைச் சிரத்தின் மேலாஞ் 
சிற்பர வியோமமாகுந் திருச்சிற்றம் பலத்துணின்று 
பொற்புட னடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி . 8 
காரண மானதன் கலையி னோர்கலை 
தாரணி தனி லுறுந் தலங்கள் மேவிவந் 
தாரண வுரைப்படி யடங்கு மம்பலப் 
பூரண நடேசனைப் போற்றல் செய்குவாம் . 
குன்றி டாத கொழுஞ்சுட ரேமணி 
மன்று ளாடிய மாணிக்க மேயுனை 
யன்றி யார் துணை யாருற வார்கதி 
யென்று நீயெனக் கின்னருள் செய்வதே . 

10 
அம்பிகா சகிதனாகி யாநந்த நடனஞ்செய்து 
நம்பினோர் துன்பநீக்கி நற்சுக நல்காநின்ற 
எம்பிதா வானவீசன் இருபதக் கமலந்தன்னை 
நம்புவாம் துன்பநீங்கி நற்சுக மடைவதற்கே , 11 


ஸ்தோத்திரப்பாக்கள் 


21 


சீராருஞ் சதுர்மறையுந் தில்லைவா ழந்தணரும் 
பாராரும் புலி முனியும் பதஞ்சலியுந் தொழுதேத்த 
வாராருங் கடல்புடைசூழ் வையமெலா மீடேற 
ஏராரு மணிமன்றுள் எடுத்த திரு வடிபோற்றி . 12 
பராபா முதலேபோற்றி பத்தியில் விளைவாய் போற்றி 
சராசர மாகி வேறாய் நின்றதற் பரனே போற்றி 
கராசல வுரியாய் போற்றி கனகவம் பலத்து ளாடும் 
நிராமய பரமானந்த நிருத்தனே போற்றி போற்றி . 13 
அனகநிர வயவபா அமலவுணர் வுறவே 
உனவரிய பகுதிய தி னுருமுழுது மறவே 
மனநிறைய வ முதசுக மகிழ்வு தரு மொளிசேர் 
கனகசபை நடனமிடு கடவுளடி 

பணிவாம் . 

14 
வேத நான்கினுட் பொருளினை மறைத்த வெந்தமக்குப் 
போத பாநுவாய்ப் புனிதநல் லருளூருப் புனைந்து 
சேது வாம்பர சுகத்தினைத் திகழ்தர விளக்கும் 
வாத ராயணன் மலரடி முடி 

சை வைப்பாம் . 

15 
அடியேனை யாள வருண் மேனி சாத்திப் 
படிமீது வந்த பரனே -- கொடியேனென் 
றெண்ணா திமைப்பளவி லிங்கனே வீடளித்த 
கண்ணா கடைபோகக் கா . 

1.6 


இரவியு மதியும் வானும் வாயுவு மனலு மப்பு 
முரவிய மண்ணு மற்றை யுணர்பவன் றானு மாகிப் 
பரவிடுங் கரணம் பன்னான் காயுமன் றாயு 
யுரைமன மிறந்து ளோங்கு மொளியினை வணங்கல் செய்வாம் . 


நின்றே 


22 


பாராயண சிந்தாமணி 


கண்முதற் புலன்க ளந்தக் காரணங்கள் விளங்கு 
மெத்தாற் , றண்மதி யருக்க னங்கி தாரகை விளங்கு . 
மெத்தால் , விண்முதற் பூத மியாவும் விளங்கிடு மெத் 
தா லந்த , வுண்மையைச் சிவப்ர காச வொளியினை 
யுளத்துள் வைப்பாம் . 

18 . 


ஞானிகளின் பெருமை . 
அகர மாயிர மந்தணர்க் கீயிலென் 
சிகர மாயிரஞ் செய்து முடிக்கிலென் 
பகரு ஞானி பகலூண் பலத்துக்கு 
நிகரிலை யென்பது நிச்சயந் தானே . 


19 


போகபூ மியினிற் போக தனுவினாற் பொருந்த லாகா 
தேகமா மின்ப சித்தி யியம்பிடிற் கரும பூமி 
யாகமா னதுகொண் டன்றி யாதலான் ஞாலத் தெய்தி 
யோகமா நெறியி னின்றோ ருண்மைசா தித்துக் கொள்வர் . 


உலகி லொருவன் சிவயோகி யுண்டதம்ம சராசரமா 
மலகி லுயிர்க ளெலாமுண்ட தாகுமென்ன மறைகூறு 
மிலகு முரையைக் காட்சியா னின்றிங்குணர வுணர்த்தினான் 
கலக வினைக டீர்க்குமருட் கண்ணன் றிகழல்லமதேவன் . 


ஞாலமுண்டவன் தலைமிசை சுமப்பன்மெய்ஞ் 

ஞானிவேண்டுவ தெல்லாம் 
ஆலமுண்டவன் அவன் பின்னே திரிகுவன் 

அவனடித் துவட்கன்றோ 


தேவாரம் 


23 


சீலமன்னரு மற்றுள தேவருந் 

திசைதிசை பணிந்தேற்றக் 
காலிரண்டை 

யுந் தலைமிசை வையெனக் 
கழறுவன் கமலத்தோன் . 

ஆக பாடல் -31 . 


22 


தவாரம் . 


திருஞானசம்பந்த சுவாமிகளருளியது . 


தோடுடைய செவியன் விடை யேறியோர் தூவெண்மதிசூடிக் 
காடுடைய சுடலைப்பொடிபூசி என்னுள்ளங் கவர்கள்வன் 
ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந் தேத்தவருள்செய்த 
பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா னிவனன்றே . 1 


ஊனி லுயிர்ப்பை யொடுக்கி யொண்சுடர் 
ஞான விளக்கினை யேற்றி நன்புலத் 
தேனை வழிதிறந் தேத்து வார்க்கிட 
ரான கெடுப்பன அஞ்செ ழுத்துமே . 


2 


திருநாவுக்கரசு சுவாமிகளருளியது . 
கூற்றா யினவாறு விலக் ககிலீர் 

கொடுமை பலசெய் தனநானறியேன் 
ஏற்றா யடிக்கே இரவும் பகலும் 

பிரியாது வணங் குவனெப் பொழுது 


24 


பாராயண சிந்தாமணி 


தோற்றா தென்வயிற் றினகம் படியே 

குடரோ டுதுடக் கிமுடக் கியிட 
ஆற்றேன் அடியேன் அதிகைக் கெடில 

வீரட் டானத் துறையம் மானே . 


உடம்பெனு மனையகத்தி னுள்ளமே தகளியாக 
மடம்படு முணர்நெய்யட்டி யுயிரெனுந் திரிமயக்கி 
யிடம்படு ஞானத்தீயா லெரிகொள விருந்து நோக்கிற் 
கடம்பமர் காளை தாதை கழலடி காணலாமே . 4 
விறகிற் றீயினன் பாலிற்படு நெய்போன் 
மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான் 
உறவு கோனட் டுணர்வு கயிற்றினான் 
முறுக வாங்கிக் கடைய முன் னிற்குமே . 

5 


எவரேனுந் தாமாக விலாடத்திட்ட திருநீறுஞ் 

சாதன முங் கண்டாலுள்கி 
யுவராதே யவரவரைக் கண்டபோது வுகந்தடிமைத் 

திறநினைந்தங் குவந்து நோக்கி 
யிவர்தேவ ரவர்தேவ ரென்று சொல்லி யிரண்டாட்டா 

தொழிந்தீசன் றிறமே பேணிக் 
கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் 
நடுதறியைக் காணலாமே . 

6 


இருநிலனாய்த் தீயாகி நீருமாகி பியமான னாயெறி 
யுங் காற்றுமாகி , யருநிலைய திங்களாய் : ஞாயிறாகி யாகா 
சமா யட்ட மூர்த்தியாகிப் , பெருநலமுங் குற்றமும் 
பெண்ணுமா ணும் பிறருருவுந் தம்முருவுந் தாமே 


தேவாரம் 


25 


யாகி , நெருகலையா யின்றாகி நாளையாகி நிமிர்புன் 
சடையடிக ணின்றவாறே . 

7 


சுந்தரமூர்த்தி சுவாமிகளருளியது . 
பித்தா பிறைசூடி பெருமானே யருளாளா 
வெத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை 
வைத்தாய் பெண்ணைத் தென்பால் வெண்ணெய் நல்லூரருட் 
ளத்தாவுனக் காளாயினி யல்லே னெனலாமே . 


( டுறையு 


திருத்தொண்டத்தொகை , 
தில்லைவா முந்தணர்க மடியார்க்கு மடியேன் 

றிருநீல கண்டத்துக் குயவனார்க் கடியே 
னில்லையே யென்னாத வியற்பகைக்கு மடி 

யேன் 
இளையான்றன் குடிமாற னடியார்க்கு மடியேன் 
வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக் கடியேன் 

விரிபொழில்சூழ் குன்றையார் விறன் மிண்டர்க் கடியே 
னல்லிமென் முல்லையந்தா ரமர் நீதிக் கடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 

9 


இலைமலிந்த வேனம்பி யெறிபத்தற் கடியே 

னேனாதி நாதன்ற னடியார்க்கு மடியேன் 
கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பற் கடியேன் 

கடவூரிற் கலயன்ற னடியார்க்கு மடியேன் 
மலைமலிந்த தோள்வள்ளன் மானக்கஞ் சாற 

னெஞ்சாத வாட்டாய னடியார்க்கு மடியே 
னலையலிந்த புனன்மங்கை யானாயற் கடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 


10 


26 


பாராயண சிந்தாமணி 


மும்மையா லுலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் 

முருகனுக்கு முருத்திர பசுபதிக்கு மடியேன் 
செம்மையே திருநாளைப் போவார்க்கு மடியேன் 

றிருக்குறிப்புத் தொண்டர்தம் மடியார்க்கு மடியேன் 
மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க 

வெகுண்டெழுந்த தாதையை மழுவினா லெறிந்த 
அம்மையா னடிச்சண்டிப் பெருமானுக் கடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 

11 


திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட 

திருநாவுக் கரையன்ற னடியார்க்கு மடியேன் 
பெருநம்பி குலச்சிறைத னடியார்க்கு மடியேன் 

பெருமிழலைக் குறும்பற்கும் பேயார்க்கு மடியேன் 
ஒருநம்பி யப்பூதி படியார்க்கு மடியே 

னொலி புனல்சூழ் சாத்தமங்கை நீலநக்கற் கடியேன் 
அருநம்பி நமிநந்தி யடியார்க்கு மடியே 
னாரூா னாரூரி லம்மானுக் காளே , 

12 


வம்பறா வரிவண்டு மணநாற மலரு 

மதுமலர்நற் கொன்றையா னடியலாற் பேணா 
எம்பிரான் சம்பந்த னடியார்க்கு மடியே 

னேயர்கோன் கலிக்காம னடியார்க்கு மடியேன் 
நம்பிரான் றிருமூல னடியார்க்கு மடியே 

னாட்டமிகு தண்டிக்கு மூர்க்கற்கு மடியேன் 
அம்பரான் சோமாசி மாறனுக்கு மடியே 
ஒரூசா னாரூரி லம்மானுக் காளே , 

13 


தவாரம் 


27 


வார்கொண்ட வனமுலையா ளுமைபங்கன் கழலே 

மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கு மடியேன் 
சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கு மடியேன் 

செங்காட்டங் குடிமேய சிறுத்தொண்டர்க் கடியேன் 
கார்கொண்ட கொடைக்கழறிற் றறிவாற்கு மடியேன் 

கடற்காழிக் கண நாத னடியார்க்கு மடியேன் 
ஆர்கொண்ட வேற்கூற்றன் களந்தைக்கோ னடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 


பொய்யடிமை யில்லாத புலவர்க்கு மடியேன் 

பொழிற்கருவூர்த் துஞ்சிய புகழ்ச்சோழற் கடியேன் 
மெய்யடிய னாசிங்க முனையரையற் கடியேன் 

விரி திரைசூழ் கடனாகை யதிபத்தற் கடியேன் 
கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் 

கழற்சத்தி வரிஞ்சையர்கோ னடியார்க்கு மடியேன் 
ஐயடிகள் காடவர்கோனடியார்க்கு மடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 

15 


கறைக்கண்டன் கழலடியே காப்புக்கொண் டிருந்த 

கணம்புல்ல நம்பிக்குங் காரிக்கு மடியேன் 
நிறைக்கொண்ட சிந்தையா னெல்வேலி வென்ற 

நின்றசீர் நெடுமாற னடியார்க்கு மடியேன் 
துறைக்கொண்ட செம்பவள மிருளகற்றுஞ் சோதித் 

தொன்மயிலை வாயிலா னடியார்க்கு மடியேன் 
அறைக்கொண்ட வேனம்பி முனையடுவாற் கடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 

16 


28 


பாராயண சிந்தாமணி 


கடற்சூழ்ந்த வுலகெலாங் காக்கின்ற பெருமான் 

காடவர்கோன் கழற்சிங்க னடியார்க்கு மடியேன் 
மடல்சூழ்ந்த தார்நம்பி யிடங்கழிக்குந் தஞ்சை 

மன்னவனாஞ் செருத்துணை தன் னடியார்க்கு மடியேன் 
புடைசூழ்ந்த புலியதள் மே லரவாட வாடி 

பொன்னடிக்கே மனம்வைத்த புகழ்த்துணைக்கு மடியேன் 
அடல்சூழ்ந்த வேனம்பி கோட்புலிக்கு மடியே 
னாரூர னாரூரி லம்மானுக் காளே . 

17 
பத்தராய்ப் பணிவார்க ளெல்லார்க்கு மடியேன் 

பரமனையே பாடுவா ரடியார்க்கு மடியேன் 
சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார்க்கு மடியேன் 

திருவாரூர்ப் பிறந்தார்க ளெல்லார்க்கு மடியேன் 
முப்போதுந் திருமேனி தீண்டுவார்க் கடியேன் 

முழுநீறு பூசிய முனிவர்க்கு மடியேன் 
அப்பாலு மடிச்சார்ந்த வடியார்க்கு மடியே 
னாரூா னாரூரி லம்மானுக் காளே . 

18 
மன்னியசீர் மறைநாவ னின்றவூர்ப் பூசல் 

வரிவளையாண் மானிக்கு நேசனுக்கு மடியேன் 
தென்னவனா யுலகாண்ட செங்கணார்க் கடியேன் 

திருநீல கண்டத்துப் பாணனார்க் கடியேன் 
என்னவனா மரனடியே யடைந்திட்ட சடைய 

னிசைஞானி காதலன் றிருநாவ லூர்கோன் 
அன்னவனா மாரூர னடிமைகேட் டுவப்பா 
ராரூரி லம்மானுக் கன்பரா வாரே . 

19 
ஆக பாடல் -50 . 


ருவாசகம் 


29 


திருவாசகம் . 
ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளருளியது . 


நூற்சிறப்பு . 

திருச்சிற்றம்பலம் . 
தொல்லை விரும்பிறவிச் சூழுந் தளை நீக்கி 
அல்லலறுத் தானந்த மாக்கியதே - யெல்லை 
மருவா நெறியளிக்கும் வாதவூ செங்கோன் 
திருவா சகமென்னுந் தேன் . 

சிவபுராணம். 
சிவன தநாதி முறைமையான பழமை .. 
திருப்பெருந்துறையி லருளிச்செய்யப்பட்டது . 

திருச்சிற்றம்பலம் . 
நமச்சிவாய வா அழ்க நாதன்றாள் வாழ்க 
இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் நாள்வாழ்க 
கோகழி யாண்ட குருமணிதன் றாள்வாழ்க 
ஆகம மாகிநின் றண்ணிப்பான் நாள்வாழ்க 
ஏகன் அநேகன் இறைவ னடிவாழ்க 
வேகங் கெடுத்தாண்ட வேந்த னடிவெல்க 
பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க 
புறத்தார்க்குச் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க 
கரங்குவிவா ருண்மகிழுங் கோன்கழல்கள் வெல்க 
சிரங்குவிவா ரோங்குவிக்குஞ் சீரோன் கழல் வெல்க 
ஈச னடிபோற்றி யெந்தை யடி போற்றி 


30 


பாராயண 


சிந்தாம 


காமணி 


தேச னடி போற்றி சிவன்சே வடிபோற்றி 
நேயத்தே நின்ற நிமல னடிபோற்றி 
மாயப் பிறப்பறுக்கும் மன்ன னடிபோற்றி 
சீரார் பெருந்துறைநந் தேவ னடிபோற்றி 
ஆராத வின்ப மருளு மலைபோற்றி 
சிவனவனென் சிந்தையுள் நின்ற வதனால் 
அவனரு ளாலே அவன்றாள் வணங்கிச் 
சிந்தை மகிழச் சிவபுரா ணந்தன்னை 
முந்தை வினைமுழுது மோய வுரைப்பனியான் 
கண்ணுதலான் றன் கருணைக் கண்காட்ட வந்தெய்தி 
எண்ணுதற் கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி 
விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளி 
எண்ணிறந் தெல்லை யிலாதானே நின்பெருஞ்சீர் ( யாய் 
பொல்லா வினையேன் புகழுமா றொன்றறியேன் 
புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் 
பல்விருக மாகிப் பறவையாய்ப் பாம்பாகிக் 
கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய் 
வல்லசுர ராகி முனிவராய்த் தேவராய்ச் 
செல்லா அ நின்றவித் தாவர சங்கமத்துள் 
எல்லாப் பிறப்பும் பிறந்திளைத்தே னெம்பெருமான் 
மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் 
உய்யவென் னுள்ளத்துள் ஓங்கார மாய்நின்ற 
மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் 
ஐயா வெனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே 
வெய்யாய் தணியாய் இயமான னாம்விமலா 
பொய்யா யினவெல்லாம் போயகல வந்தருளி 


திருவாசகம் 


31 


ன 


மெய்ஞ்ஞான மாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே 
எஞ்ஞான மில்லாதே னின்பப் பெருமானே 
அஞ்ஞானந் தன்னை அகல்விக்கு நல்லறிவே 
ஆக்க மளவிறுதி யில்லா யனைத்துலகும் 
ஆக்குவாய் காப்பாய் அழிப்பா யருடருவாய் 
போக்குவா யென்னை புகுவிப்பாய் நின்றொழும்பி 
னாற்றத்தி னேரியாய்ச் சேயாய் நணியானே 
மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே 
கறந்தபால் கன்னலொடு நெய்கலந்தாற் போலச் 
சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று 
பிறந்த பிறப்பறுக்கு மெங்கள் மெருமான் 
நிறங்களோ ரைந்துடையாய் விண்ணோர்க ளேத்த 
மறைந்திருந்தா யெம்பெருமான் வல்வினையேன் றன்னை 
மறைந்திட மூடிய மாய விருளை 
அறம்பாவ மென்னும் அருங்கயிற்றாற் கட்டிப் 
புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி 
மலஞ்சோரு மொன்பது வாயிற் குடிலை 
மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய 
விலங்கு மனத்தால் விமலா வுனக்குக் 
கலந்தவன் பாகிக் கசிந்துள் ளுருகும் 
நலந்தா னிலாத சிறியேற்கு நல்கி 
நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி 
நாயிற் கடையாய்க் கிடந்த வடியேற்குத் 
தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே 
மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே 
தேசனே தேனார் அமுதே சிவபுரனே 


32 


பாராயண சிந்தாமணி 


பாசமாம் பற்றறுத்துப் பாரிக்கு மாரியனே 
நேச வருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெடப் 
பேராது நின்ற பெருங்கருணைப் பேராறே 
ஆரா வமுதே அளவிலாப் பெம்மானே 
ஒராதா ருள்ளத் தொளிக்கு மொளியானே 
நீரா யுருக்கியென் ஆருயிராய் நின்றானே 
இன்பமுந் துன்பமும் இல்லானே யுள்ளானே 
அன்பருக் கன்பனே யாவையுமா யல்லையுமாஞ் 
சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே 
ஆதியனே யந்த நடுவாகி யல்லானே 
ஈர்த்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே 
கூர்த்தமெய்ஞ் ஞானத்தாற் கொண்டுணர்வார் தங்கருத்தி 
னோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் னுணர்வே 
போக்கும் வரவும் புணர்வுமிலாப் புண்ணியனே 
காக்குமெங் காவலனே காண்பரிய பேரொளியே 
ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக் காய்நின்ற 
தோற்றச் சுடரொளியாய்ச் சொல்லாத நுண்ணுணர்வாய் 
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாந் 
தேற்றனே தேற்றத் தெளிவேயென் சிந்தனையுள் 
ஊற்றான வுண்ணா ரமுதே யுடையானே 
வேற்று விகார விடக்குடம்பி னுட்கிடப்ப 
ஆற்றேனெம் மையா அரனேயோ வென்றென்று 
போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் 
மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே 
கள்ளப் புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே 
நள்ளிருளி னட்டம் பயின்றாடு நாதனே 


வாசகம் 


33 


தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே 
அல்லற் பிறவி யறுப்பானே யோவென்று 
சொல்லற் கரியானைச் சொல்லித் திருவடிக்கீழ்ச் 
சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் 
செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ்ப் 
பல்லோரு மேத்தப் பணிந்து . 

திருச்சிற்றம்பலம் . 


யாத்திரைப்பத்து . 
பூவார் சென்னி மன்னனெம் புயங்கப் பெருமான் 
சிறியோமை , ஓவா துள்ளங் கலந்துணர்வாய் உருக் 
கும் வெள்ளக் கருணையினால் , ஆவா என்னப் பட்டன் 
பாயாட்பட் டீர்வந் தொருப்படுமின் , போவோங் காலம் 
வந்தது காண் பொய்விட் டுடையான் கழல்புகவே . 1 

புகவே வேண்டா புலன்களினீர் புயங்கப் பெரு 
மான் பூங்கழல்கள் , மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் 
வேண்டா போக விடுமின்கள் , நகவே ஞாலத் துள் 
புகுந்து நாயே யனைய நமையாண்ட , தகவே 
யான் தனைச்சாரத் தளரா திருப்பார் தாந்தாமே . 

2 
தாமே தமக்குச் சுற்றமுந் தாமே தமக்கு விதிவ 
கையும் , யாமா ரெமதார் பாசமார் என்ன மாயம் இவை 
போகக் , கோமான் பண்டைத் தொண்டரொடும் அவன் 
றன் குறிப்பே குறிக்கொண்டு , போமா றமைமின் 
பொய்நீக்கிப் புயங்க னாள்வான் பொன்னடிக்கே . 3 


யுடை 


34 


பாராயண சிந்தா மணி 


அடியா ரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளை 
யாட்டைக் , கடிசே ரடியே வந்தடைந்து கடைகொண் 
டிருமின் திருக்குறிப்பைச் , செடிசேருடலைச் செலநீக் 
கிச் சிவலோ கத்தே நமைவைப்பான் , பொடிசேர் 
மேனிப் புயங்கன்றன் பூவார் கழற்கே புகவிடுமே . 4 

விடுமின் வெகுளி வேட்கைநோய் மிகவோர் 
காலம் இனியில்லை , உடையா னடிக்கீழ்ப் பெருஞ்சாத் 
தோ டுடன் போ வதற்கே யொருப்படுமின் , அடை 
வோம் நாம் போய்ச் சிவபுரத்துள் அணியார் கதவ 
தடையாமே , புடைபட் டுருகிப் போற்றுவோம் புயங் 
கனாள்வான் புகழ்களையே . 

5 
புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் 
றாளே புந்திவைத்திட் , டிகழ்மின் எல்லா அல்லலையும் 
இனியோ ரிடையூ றடையாமே , திகழுஞ் சீரார் சிவ 
புரத்துச் சென்று சிவன்றாள் வணங்கிநாம் , நிகழும் 
அடியார் முன் சென்று நெஞ்ச முருகி நிற்போமே . 6 

நிற்பார் நிற்கநில் லாவுலகி னில்லோம் இனிநாஞ் 
செல்வோமே , பொற்பா லொப்பாந் திருமேனிப் புயங் 
க னாள்வான் பொன்னடிக்கே , நிற்பீர் எல்லாந் தாழா 
தே நிற்கும் பரிசே யொருப்படுமின் , பிற்பால் நின்று 
பேழ்கணித்தாற் பெறுதற் கரியன் பெருமானே . 7 

பெருமான் பேரா னந்தத்துப் பிரியா திருக்கப் 
பெற்றீர்காள் , அருமா லுற்றுப் பின்னைநீர் அம்மா 
வழுங்கி யரற்றாதே , திருமா மணிசேர் திருக்கதவந் 
திறந்த போதே சிவபுரத்துத் , திருமா லறியாத் திருப் 
புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே . 


8 


ருவாசகம் 


35 


சேரக் கருதிச் சிந்தனையைத் திருந்த வைத்துச் 
சிந் திமின் , போரிற் பொலியும் வேற்கண்ணாள் பங் 
கன் புயங்கன் அருளமுதம் , ஆரப் பருகி யாராத ஆர் 
வங் கூர அழுந்துவீர் , போரப் புரிமின் சிவன்கழற்கே 
பொய்யிற் கிடந்து புரளாதே . 

9 
புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே 
வந்தா ளாகாதீர் , மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதி 
யுட் கலங்கி மயங்குவீர் , தெருள்வீ ராகில் இதுசெய் 
மின் சிவலோ கக்கோன் திருப்புயங்கன் , அருளார் 
பெறுவா ரகலிடத்தே அந்தோ அந்தோ அந் 
தோவே . 

10 
இன்றெனக் கருளி யிருள் கடிந் துள்ளத் தெழு 
கின்ற ஞாயிறே போன்று , நின்றதின் நன்மை நினைப் 
பற நினைந்தே னீயலாற் பிறிதுமற் றின்மை , சென்று 
சென் றணுவாய்த் தேய்ந்துதேய்ந் தொன்றார் திருப் 
பெருந் துறையுறை சிவனே , யொன்று நீ யல்லை யன் 
றியொன் றில்லை யாருன்னை யறியகிற் பாரே . 11 
கண்ணப்ப னொப்பதோ ரன்பின்மை கண்டபின் 
என்னப்பனென்னொப்பி லென்னையுமாட் கொண்டருளி 
வண்ணப் பணித்தென்னை வாவென்ற வான்கருணை 
சுண்ணப்பொன் னீற்றற்கே சென்றூதாய்க் கோத்தும்பி . 

நால்வர்து தி . 
வெங்குருவிற் சற்குருவா யுதித்துக் கூடன் மீன 
வன்மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாட் போற்றி , 
துங்கமுறு மலைகடலிற் சிலைய தான தோணியில்வந் 


36 


பாராயண சிந்தாமணி 


தவன்பாத தூளி போற்றி , எங்கள் பிரான் றனையிரு 
ளிற் பாவை வாசற் கேவல் கொண்டோன் பதப்பதும 
விருதாள் போற்றி , புங்கவர்சூழ் திருவாத வூரில் வந்த 
புண்ணியனா ரிணையடிகள் போற்றி போற்றி . 13 


நால்வர் மகிமை . 


சம்பந்தர் . 
புனலி லேடெதிர் செல்லெனச் செல்லுமே 

புத்தனார் தலை தத்தெனத் தத்துமே 
கனலி லேடிடப் பச்சென்றி ருக்குமே 

கதவு மாமறைக் காட்டி லடைக்குமே 
பனையி லாண்பனை பெண்பனை யாகுமே 

பழைய வென்புபொ 
பொற் பாவைய தாகுமே 
சினவ ராவிடந் தீரெனத் தீருமே 

சிறந்த சம்பந்தர் செந்தமிழ்ப் பாடலே. 


14 


அப்பர் . 
தலைகொ ணஞ்சமு தாகவி ளையுமே 

தழலி னீறு தடாகம் தாகுமே 
கொலைசெ யானைகு னிந்து பணியுமே 

கூரரா விடந் தீரெனத் தீருமே 
கலைகொள் வேதவனப்பதி தன்னுளே 

கதவு மீண்டு கடுகத் திறக்குமே 
அலைகொள் வாரியிற் கல்லுமி தக்குமே 

அப்பர் போற்று மருந்தமிழ்ப் பாடலே . 


15 . 


நால்வர்மகி 


மை 


31 


16 


சுந்தார் . 
வெங்கரா வுண்ட பிள்ளையை நல்குமே 

வெள்ளை வாரண மீதி லிருத்துமே 
மங்கை பாகரைத் தூது நடத்துமே 

மருவி யாறு வழிவிட்டு நிற்குமே 
செங்க லானது தங்கம தாகுமே 

திகழு மாற்றிட்ட செம்பொ னளிக்குமே 
துங்க வாம்பரி சேரற்கு நல்குமே 
துலங்கு நாவலூர்ச் சுந்தரர் பாடலே . 

வாதவூரர் . 
பெருகும் வையை தனையழைப் பிக்குமே 

பிரம்படிக்குப் பிரான்மேனி கன்றுமே 
நரியெ லாம்பரி யாக நடத்துமே 

நாடி மூகை தனைப் பேசு விக்குமே 
பரிவிற் பிட்டுக்கு மண்சுமப் பிக்குமே 

பரம னேடெழு தக்கோவை பாடுமே 
வருகும் புத்தரை வா தினில் வெல்லுமே 

வாத வூரர் வழங்கிய பாடலே . 


17 


சிவப்பிரகாச சுவாமிகளருளிய நால்வர் நான்மணிமாலை . 

விளங்கிழை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் 
காரண னுரையெனு மாரண மொழியோ 
ஆதிசீர் பரவும் வாதவூரண்ணல் 
மலர்வாய்ப் பிறந்த வாசகத் தேனோ 
யாதோ சிறந்த தென்குவீ ராயின் 
வேத மோதின் விழிநீர் பெருக்கி 


38 


பாராயண சிந்தாமணி 


18 


நெஞ்ச நெக்குருகி நிற்பவர் காண்கிலேம் 
திருவா சகமிங் கொருகா லோ திற் 
கருங்கன் மனமுங் கரைந்துகக் கண்க 
டொடுமணற் கேணியிற் சுரந்து நீர் பாய 
மெய்ம்மயிர் பொடிப்ப விதிர்விதிர்ப் பெய்தி 
யன்ப ராகுந ரன்றி 
மன்பதை யுலகின் மற்றைய ரிலரே . 
வலமழு வுயரிய நலமலி கங்கை 
நதிதலை சேர்ந்த நற்கரு ணைக்கடல் 
முகந்துல குவப்ப வுகந் தமா ணிக்க 
வாசக னெ னுமொரு மாமழை பொழிந்த 
திருவா சகமெனும் பெருநீ ரொழுகி 
ஓதுவார் மனமெனு மொண்குளம் புகுந்து 
நாவெனு மதகி னடந்து கேட்போர் 
செவியெனு மடையிற் செவ்விதிற் செல்லா 
உளமெனு நீலம்புக வூன்றிய வன்பாம் 
வித்திற் சிவமெனு மென்முளை தோன்றி 
வளர்ந்து கருணை மலர்ந்து 
விளங்குறு மூத்தி மெய்ப்பயன் றருமே . 


19 


தி சைப்பா. 
ஒளிவளர் விளக்கே யுலப்பிலா வொன்றே 

யுணர்வுசூழ் கடந்ததோ ருணர்வே 
தெளிவளர் பளிங்கின் றிரண்மணிக் குன்றே 
சித்தத்துட் டித்திக்குந் தேனே 


திருப்பல்லாண்டு 


39 


யளிவள ருள்ளத் தானந்தக் கனியே 

யம்பல மாடரங் காக 
வெளிவளர் தெய்வக் கூத்துகந் தாயைத் 
தொண்டனேன் விளம்புமா விளம்பே , 


20 


திருப்பல்லாண்டு . 


புரந்தரன் மாலயன் பூசலிட் டோலமிட் 

டின்னம் புகலரிதா 
யிரந்திரந் தழைப்ப வென்னுயி ராண்டவற் 

கென்செய வல்லமென்றுங் 
கரந்துங் கரவாத கற்பக னாகிக் 

கரையில் கருணைக்கடல் 
பரந்து நிரந்தும் வரம்பிலாப் பாங்கற்கே 

பல்லாண்டு கூறுதுமே . 


21 


திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் . 

நடுவுநின் றார்க்கன்றி ஞானமு மில்லை 
நடுவுநின் றார்க்கு நரகமு மில்லை 
நடுவுநின் றார்நல்ல தேவரு மாவர் 
நடுவுநின் றார்வழி நானுநின் றேனே . 22 
கணக்கறிந் தார்க்கன்றிக் காணவொண் ணாது 
கணக்கறிந் தார்க்கன்றிக் கைகூடாக் காட்சி 
கணக்கறிந் துண்மையைக் கண்டண்ட நிற்குங் 
கணக்கறிந் தார்கல்வி கற்றறிந் தாரே . 23 


40 


பாராயண சிந்தாமணி 


ஈச னடியா ரிதயங் கலங்கிடத் 
தேசமு நாடுஞ் சிறப்பு மழிந்திடும் 
வாசவன் பீடமு மாமன்னர் பீடமும் 
நாசம தாகுமே நம்நந்தி யாணையே. 


24 


பட்டணத்தார் அருளியது . 


அடியா ருறவு மரன்பூசை நேசமு மன்புமன்றிப் 
படிமீதில் வேறு பயனுள தோபங் கயன் வகுத்த 
குடியான சுற்றமுந் தாரமும் வாழ்வுங் குயக்கலங்கள் 
தடியா லடியுண்ட வாறொக்கு மென் றினஞ்சார்ந்திலரே . 25 
ஒன்றென்றிருதெய்வ முண்டென்றிருவுயர் செல்வமெல்லாம் 
அன்றென் றிருபசித் தோர்முகம் பார்நல் லறமுகட்பு 
நன்றென் றிருநடு நீங்காம லேநமக் கிட்டபடி 
யென்றென் றிருமன மேயுனக் கேயுப தேசமிதே .26 


எத்தொழிலைச் செய்தாலு மேதவத்தைப் பட்டாலு 
முத்தர் மனமிருக்கு மோனத்தே - வித்தகமாய்க் 
காதிவிளை யாடியிரு கைவீசி வந்தாலுந் 
தா திமன நீர்க்குடத்தே தான். 

27 


அருணகிரிநாதர் அருளியது . 


நாவேறு பாமணத்த பாதார மேநினைத்து 

நாலாறு நாலுபத்து 
நாலாறு மாகமத்தி னூலாய ஞான முத்தி 

நாடோறு நானுரைத்த 


வகையான 


நெறியாக 


பெரிய புராணம் 


41 


நீவேறெ னாதிருக்க நான் வேறெ னா திருக்க 
நேராக வாழ்வதற்குன் 

அருள்கூர 
நீடார்ச டாதரத்தின் மீதேபராபரத்தை 
நீ காணெனாஅனைச்சொ 

வருள்வாயே 
சேவேறு மீசர்சுத்த மா ஞான போ தபுத்தி 
சீராக வேயுரைத்த 

குருநாதா 
தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாளவெட்டு 

தீராகு காகுறத்தி 
காவேரி நேர்வடக்கி லேவாவி 

பூமணத்த 
காவார்சு வாமிவெற்பின் 
கார்போலு மேனிபெற்ற மாகாளி வாலைசத்தி 
காமாரி வாமிபெற்ற 

பெருமாளே . 28 


மணவாளா 


முருகோனே 


வரம்பலிக்கு மெய்ஞ்ஞான வாழ்வே பலிக்கும் 
திரம்பலிக்குஞ் செல்வம் பலிக்கு - முரம்பலிக்குஞ் 
சோணா சலனைச் சுவாமி தனை யுள்ளத்தே 
காணார் கருத்தென் கருத்து . 

29 


சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் . 
உலகெலா முணர்ந் தோதற் கரியவன் 
நிலவு லாவிய நீர்மலி வேணியன் 
அலகில் சோதிய னம்பலத் தாடுவான் 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் . 30 
கொண்டுவந்து , மனைப்புகுந்து 

குலாவுபாதம் 
விளக்கியே , மண்டுகாதலி னாதனத்திடை வைத்தருச் 
சனை செய்தபின் , உண்டி நாலு விகத்திலாறு சுவைத் 


42 


பாராயண சிந்தாமணி 


திறத்தினி லொப்பிலா , அண்டர்நாயகர் தொண்டரிச் 
சையி லமுது செய்ய அளித்துளார் . 

31 
மண்ணி னிற்பிறந் தார்பெரும் பயன்மதி சூடும் 
அண்ண லாரடி யார் தமை யமுதுசெய் வித்தல் 
கண்ணி னாலவர் நல்விழாப் பொலிவுகண் டார்தல் 
உண்மை யாமெனி னுலகர்முன் வருகென வுரைப்பார் . 

அல்லார் கண்டத் தண்டர்பிரா னருளாற் பெற்ற 
படிக்காசு , பல்லா றியன்ற வளம் பெருகப் பரமனடி 
யா ரானார்கள் , எல்லா மெய்தி புண்கவென இரண்டு 
பொழுதும் பறைநிகழ்த்திச் , சொல்லாற் சாற்றிச் 
சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் . 33 


தனிவெள் விடைமேல் நெடுவிசும்பிற் றலைவர் 
பூத கண நாதர் , முனிவ ரமரர் விஞ்சையர்கண் முதலா 
யுள்ளோர் போற்றிசைப்ப , இனிய கறியுந் திருவமுது 
மமைத்தார் காண எழுந்தருளிப் , பனிவெண் டிங்கண் 
முடிதுளங்கப் பரந்த கருணை நோக்களித்தார் . 34 

மாகமார் திருக்காளத்தி மலையெழு கொழுந்தா 
யுள்ள , ஏகநா யகரைக் கண்டார் எழுந்தபே ருவகை 
யன்பின் , வேகமா னதுமேற் செல்ல மிக்கதோர் 
விரைவி னோடு , மோகமா யோடிச் சென்றார் தழுவி 
னார் மோந்து நின்றார் . 

35 


திருவாய்மொழி . 
நன்றாய் ஞாலங் கடந்துபோய் நல்லிந் திரிய 
மெல்லாமீர்த் , தொன்றாய்க் கிடந்த வரும்பெரும்பா 


பகவற் கீதை 


43 


மூலப்பி லதனை யுணர்ந்துணர்ந்து , சென்றாங் கின்ப 
துன்பங்கள் செற்றுக் களைந்து பசையற்றா, லன்றே 
யப்போ தேவீடு அதுவே வீடு வீடாமே . 36 

வில்லிபுத்தூராழ்வார் அருளியது . 
முருகார் மலர்த்தாம முடியோனை யடியார் 
முயற்சித்திறந் , திருகாமல் விளைவிக்கு 
வதனச் செழுங்குன்றினை , புரு .. தன் முதலாய 
முப்பத்து முக்கோடி புத்தேளிரு , மொருகோடி பூதே 
வ ருங்கை தொழுங்கோவை யுறவுன்னுவாம் . 

37 
ஆக பாடல் -87. 


மதயானை 


பகவற் கீதை . 
கஉ - வது பக்தியோக வத்தியாயம் . 


காப்பு . 
பாதியோர் பெண்மையான் பரிந்து பெற்றதோர் 
சோதியாங் களிற்றினைத் தூர மண்மையிற் 
பேதியா துளம் பெறப் பேணிப் பாகவற் 
கீதையான் மொழிகுவன் ஞானங் கிட்டவே . 1 
ஏயநா னெ திரேகண்ட வுருவமே பிசைகிற்பாரோ 
தூயநான் மறைக்குமெட்டாப்பொருளையே தொடர்கிற்பாரோ 
தாயனாய்ப் பெரியோரென்று தனஞ்சயன் வினவத்தானோ 
ராயனாய் நிறைகண்மேய்க்கு மாயன்வே றருளிச்செய்வான் .2 


44 


பாராயண சிந்தாமணி 


மன்ன நீ காண நான் முன் காட்டிய வடிவைநெஞ் 
சா , லுன்னல்வாய் மொழியினாலே யுரைத்தல்செய் 
பவர்களெல்லா , 

மென்னலாற் பிறிதொன்றெய்தா 
ரியாரினு நல்லரிங்குச் , சொன்னவ ரன்றிமற்றை யவர் 
கடந் துறையுங் கேளாய் . 

3 
உரைசெயற் கரிதாய்நெஞ்சி னுணர்விடப் படா 
தாயெங்கும் , புரையறக் கலந்துபோக்கு வரவின்றிப் 
பொலிந்ததொன்றைக் , கரைசெயற் கரியவாய புலன் 
களைக் கடந்து காண்பா , னரசமற் றியானேயென்னி 
னன்னிய மென்னலாமோ . 

4 


காரண மிறந்தொன்றிற்குங் காட்சியிற் படாத 
தொன்றைச் , சேர்பவர் வருத்தம் வேறு செப்பிட 
லாவதன்றா, லோர்வரி திது தான்வாழு முயிர்களா 
லாவதொன்றோ , யாரவர் பெருமை தன்னை யளவறுப் 
பவர்களையா . 

5 


யாவர்கள் சிலவரெல்லா வினையுமென் கண்ணே 
விட்டிட் , டியாவர்த மறிவென்பாலே யாக்குவா ரவர்க 
டம்மைச் , சாவது முதலாயுள்ள துயர்க்கட னின்றுந் 
தாங்கி , யாவர்க ளேனுங்காலஞ் சிறி திலே யெரிக்கின் 
றேனான், 

6 


மெய்யுற வுன்னை யென்னிலே வைத்தா 

லென்னில்வே றின்றி யொன்றாதற் 
கையுற வில்லை யது செய முடியா 

தாயினப் பியாசமே பயில்வாய் 


பகவற் கீதை 


45 


பொய்யற வதுவும் புரிகிலா யெனிலுன் 

வினைகளென் பொருட்டினாற் புரிவாய் 
- செய்யுமவ் வினைக ளப்படிச் செயாயேல் 

வினைப்பயன் றவிரவே செய்வாய் . 


அத்தி ஞானம் வினையி ன தனினு 
மெய்த்தி யான மிகுமதின் மேலதாம் 
வித்தி னய வினைப்பயன் வீடுதல் 
சித்த சாந்தி பதற்பின் செறியுமால் . 


இருவகை யுயிர்க்கு மினியனாயின்ப துன்பம்யா 

னென்ன தென் றறியா 
தொருபொரு ளாலுங் குறைவுபா டின்றி 

யுள்ளமு மொருவழிப் படாப் 
பொருவருந் துணிவுங் கருணையும் புரிந்து 

புலன்றெரி யுணர்வையென் பாலே 
மருவிநின் 

மியோகியென் பவன்காண் 
மன்னமற் றெனக்குவே றினியான் . 


றொழுகு 


உலகமுந் தானும் வேறிலா மையினாற் 

நானொரு பொருட்குமஞ் சாதே 
யலகிலா வுயிர்கட் கினியனா தலினா 

லவைகளுந் தன்னையஞ் சாதே 
புலவரா னவர்கள் புகழவே நிகழ்வான் 

பொறாமையு மயக்கமுங் களிப்பு 
மிலகிடா நெஞ்சத் தியோகியென் பவன்கா 

ணியாரினு மெனக்குவே றினியான் . 


10 


46 


பாராயண சிந்தாமணி 


ஒன்றினு மாசை யின்றியிந் தியங்க 

டம்வழி யொழுகிடா தொருக்கி 
நன்றியி னோடு தீங்கினி னொத்து 

நல்வினை தீவினை துறந்து 
பொன்றினு நோவுற் றழுதல் செய்யாதே 

பூரித்தல் வாடுத லின்றி 
யென் றுமுன் பிழந்த பொருட்கிரங் காதே 

வரும்பொருட் கிச்சைசெய்யாதே . 11 
இகழ்பவர் நட்டாரென்ப தின்றியே யின்பதுன் 
பந் , திகழவ மான மானஞ் சீதமோ டழலின் றீமை , 
புகழ்பழி யிவற்றுளொத்துப் பொருந்திவா ழிட 
மொன்றின்றி , நிகழ்தரு மியோகிகண்டாய் மற்றெ 
னக் குரியரோன் . 

12 
செயத்தகு வதுவுமாகிச் சேர்ந்தவர் செல்லறீ 
வுயக்கொடு போவதாய பொருளையா 
னுரைத்த 
வண்ண , மியற்பட வுணர்கிற்பாருக் கியான்மிக வினிய 
னென்றான் , மயக்கற வொருவராலு மறிவரி தாய 
மாயோன் . 

13 
ஆக பாடல் -100 . 


குரு கீதை . 
நித்யா நந்தம் பரம ஸுகதம் கேவலம் ஜ்ஞாந மூர்த்திம் 
விஸ்வா தீதம் ககன ஸத்ருஸம் தத்வமஸ் யாதி லஷ்யம் , 1 
சகம் இத் தியம் விமல மசலம் ஸர்வதீ ஸாக்ஷிபூதம் 
பாவம் தீதம் த்ரிகுண ரஹிதம் ஸத்குரும் தம்நமாமி 2 


ஈஸ்வரகீதை 


47 


அஜ்ஞாந திமிராக் தஸ்ய ஜ்ஞாநாஞ்ஜந ஸலா கயா 
சக்ஷருந் மீலிதம் யோ தஸ்மை ஸ்ரீகுரவே நம : 3 
அகண்ட மண்ட லாகாரம் வ்யாப்தம் யோ சராசரம் 
தத்பதம் தர்ஸிதம் யோ தஸ்மை ஸ்ரீகுரவே நம : 4 
த்யாநமூலம் குரோர் மூர்த்திம் பூஜாமூலம் குரோபேதம் 
மந்த்ர மூலம் குரோர் வாக்யம் முக்தி மூலம் குரோக்ேருபா 
மந்நாத ஸ்ரீஜகந்நாதோ மத்குரு ஸ்ரீஜகத்குரு 
ஸ்வாத் மைவ ஸர்வபூ தாத்மா தஸ்மை ஸ்ரீகுரவே நம 
சைதந்யம் ஸாஸ்வதம் ஸாந்தம் வ்யோமாதீதம் நிரஞ்ஜநம் 
நாதபிந்து களாதீதம் தஸ்மை ஸ்ரீகுரவே நம 7 
குருர் ப்ரஹ்மா குருர் விஷ்ணு : குருர் தேவோ மஹேஸ்வர : 
குருஸ் ஸாக்ஷாத் பரப்ப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம : 

ஆக பாடல் -108 . 


ஈஸ்வர கீதை. 


க 0 - வது தத்துவ தரிசன அத்தியாயம் . 
துக்கரங் குறியில்குறி சூக்கசூ சனைதெரியி 
லக்கணஞ் சகலவுல கத்தினங் குரமது நல் 
அக்கரம் பரமபத மப்பரஞ் சுடர்பிரம 
நிர்க்குணம் பரவெளியி னிச்சயம் பெறநிகழும் . 1 
ஒப்பரும்பா தத்துவத் தொப்பிடுஞ்சுரு திக்கலை 
கப்பறும்படி புத்தியிற் கற்பிதங்கள் கழற்றிமெய்த் 
தப்பருந்தவர் சித்தமெய் தற்பரந்தனி லற்ற திங் 
கப்பாம்பிர மத்தினுக் கத்தைலிங்க யெனப்படும் . 2 


48 


பாராய்ண சிந்தாமணி 


3 


4 | 


அறிவினில் பிறிதெல்லா மறிவென லறிவாகும் 
பெறவரி திதிலல்லாற் பிறிதினில் வெளிநில்லேன் 
பிறவிய தருஞானம் பெறவரி ததனாலே 
மறவிய துறுமாயா மயலல திலையெல்லாம் . 

நின்மல மாகி நிரஞ்சன மாய்வே 
றின்மைய தாயவி காரமி தாமித் 
தொன்மைய தாகிய சூக்கும ஞான 

மென்மல மில்லுரு வென்பாறிந்தோர் . 
யோகினி லுளமென்பா லொருபடி யுறவைத்தே 
யேகவெ னிலைகண் 

கண்டா ரவரொரன தியல்கண்டார் 
பாகம் தறுமொன்றும் பலவுரு வமுநானே 
யாகவு 

மெனையன்பா லறிஞரு மயலன்றால். 
பேறுறு பிரமானந் தமுமது பெறு தாமும் 
வேறுற வறிகின்றா ரவர்விழி மறைகின்றார் 
கூற்ற வவிகா 

காரங் கூடிய விறை தாமா 
யூறற வுணர்கின்றா ருண்மையை யுணர்கின்றார் . 


5 


6 


பங்கமில்சீர் பானுடைய தாதித்தன் பான்மையினை 
யிங்கொருவர்க் கறிவரிய தாகியதவ் வியத்தத்தை 
யெங்குமுள தாய்த்தம்பா லிலங்கியபே ரின்பத்தைத் 
தங்களிலே நிலைபெற்ற சாந்தரடைந் திருப்பர்களால் . 7 

மெய்த்தக வீடிது விமல மாய்ப்பரி 
சுத்தம தாகிநிர்த் தொந்த மாயொரு 
பெத்தமில் பிரமரூ பத்திற் பேதியா 
வுத்தம மென துசா யுச்ச மென்பரால் , 8 


ஈ ஸ்வரகீதை 


49 


ஆதியு நடுவு மந்தமூ மிலா ததொன் 
றேதது வெனிற்பர மீச னானநா 
னீதியி லெனையறி நிமல நித்தனாம் 
பேதமி லெனைப்பெறும் பிறவி பின்பெறான் . 


தபனனொளி பெருகிரவி சசியுடுமி னடையச் 
சிவனிகழ்வி னிகழ்வுபெறச் சிறிதுமிவர் நிகழா 
ரவனுடைய வொளிகொடொரு வொளிதிகழு மசையா 
விவனதொளி சிறிதுபெறி லிவர்நிகழ்வு பெறுவார் . 10 


உதியாம லென்று மொழியாமை நின்ற 

வொளியாகி யென்று முளதாய்த் 
திதியாய் நிறைந்து தெளிவாகி யங்கோர் 

செயலான தின்றி யருளான் 
மதியாளர் தங்க ளகமே யகண்ட 

வடிவாய் நிகழ்ந்த வடிவே 
பதியாகி யென்று மழியாமை நின்ற 

படியாகி நின்ற பரனான் . 


11 


நித்தம னந்த நிட்கள மின்ப நிமலஞ்சற் 
சித்தமு தந்கற் சிவமெனும் வேதத் திரளெல்லாஞ் 
சுத்தனை யந்தச் சுருதியி னந்தத் துணிநெஞ்சத் 
துத்தமர் தந்த முளம துணர்ந்தா ரோமன்றே . 12 


தாராகாயம் பவனம்புத் தானனலல்ல னிராதார 
னோராதான பிராணாதி யெல்லா வாயுவி னுருவல்ல 
னோராகாசன் மனம்புத்தி யுறுமொருசேதன னவனல்லன் 
பாராகார யோகத் திலகிய கேவலனாகும் பரமீசன் . 13 

4 . 


50 


பாராயண சிந்தாமணி 


எல்லாவே தத்து மறைந் திருப்பதுவா யாவர்க்குஞ் 
சொல்லாத பாஞான முங்களுக்குச் சொன்னேனா 
னல்லானிப் பரயோக ஞானத்தா லேநலிவொன் 
றில்லாத விடத்தடைவா னெனவியம்பி யருளினான் .14 

ஆக பாடல் -122 . 


பிரம கீதை : 


எட்டாவது 
கைவல்லிய வுபநிடத தாற்பரியழரைக்கு மத்தியாயம் . 
நனிவேதநாலு முகமாக 

மேவி 
நளினா லயத்தி லுறைவா 
னனுபோகமாக வருளா லறிந்த 

வவரே பரத்தை பறிவார் 
தனிமேவுவார்கள் பெறுஞான மாகு 

மிதுசா தனங்க ளுடைய 
முனிமேவுவான தெனுமாறு வேத 

மொழியோது மாறு மொழிவான் . 1 
முத்தியின் விருப்பத் தாலு முதலவ னற்பா தத்திற் 
பத்தியி னாலு மற்றப் பரனையே பாவிக் கின்ற 
நித்தமாந் தியானத் தாலு நிரந்தர யோகத் தாலுஞ் 
சித்தியா மிதுசித் திக்கும் வினையினாற் சித்தி யாதால் .2 
தக்கஞர் னத்தைத் தான்பெறற் பொருட்டுத் 

தனியிடந் தனையடைந் திதய . 
துக்கமே வாமற் சுகாசனத் திருந்து 

தோடலை கழுத்துடம் பிவைகே 


பிரம கீதை 


51 


ரொக்குமா றிருத்திப் பூதிகொண் டிந்த 

வுடம்பையுத் தூளனம் பண்ணி 
மிக்கவாய் வருமிந் தியங்களை யெல்லாம் . 

விடயமே லெழாவகை விலக்கி . 


3 


உரிய நால் வேதத் தோமெனும் பொருளா 

யுள்ள தா யுள்ளவெப் பொருட்குக் 
கரியதாய் நின்ற வொன்றினைக் காள 

கண்டமுங் கண்ணொரு மூன்றும் 
பிரிவிலா மங்கை பாகமு மாகப் 

பேணுநற் பாவனை பெறுவா 
னரியதா யருளி னால்வரும் விச்சை 

யதனினா லதனையே யடையும் . 


4 


தெரிவரிய சிற்கனமாய்த் திகழ்சிவனே திசைமுகனு 
மரியுடனவ் வானுமவ னமரரதி பதியுமவன் 
துரிசறவே யக்கரமாய்ப் பாமாகுஞ் சுராட்டுமவ 
னெரியுமழல் காலனவ னிந்துதுவொடு பிராணனவன் . 5 


தாக்கரும் பரமன் றன்சு தந் தரத்தாற் 

றன்னுடை மாயை தன் னாலே 
யாக்கின னிந்த வுடம்படைந் தறியான் 

போலகின் றனைத்தையு மதிலே 
சாக்கிரத் தென்னு மிடம்வகுத் தன்ன 

பானமுந் தையலார் முதலாம் 
போக்கியங்களையும் புசித்திடுங் கனவும் 

பண்ணியத் தன்மையே புசிக்கும் . 


6 


52 


பாராயண சிந்தாமணி 


உறங்குமவ் வியத்த மன்னிய தமத்தி 

னுட்புகுந் தொன்றொழி யாம 
லிறந்தவவ் விடத்தே தன்னுருவான 

வின்பமே புசிக்குமீண் டெழுந்து 
கறங்குபோ னனவை யடையினு மடையுங் 

கனவைவந் தடையினு மீடையுஞ் 
சிறந்தமுப் புரமு மிவன்விளை யாடித் 

திரிதரச் செய்ததே திகழ்த்தில் . 


1 


ஆதலா லறிவா னந்தமா யுள்ள 

வமலனே யவைபுசிக் கின்றா 
னீதெலாம் விளையாட் டேவிளை யாடு 

மிடங்களே யிப்புர மூன்று 
மாதலா காமை சொல்லவும் படுமே 

வதிசு தந் தரனையன் னியமா 
யோதலா மோவிப் புரங்களு மவன்ற 

னுருவமே யொழிவிலா மையினால் . 


மாலுறா நனவு கனவுறக் கங்கள் 

வடிவமா நிகழ்ந்துள விறைக்கு 
ஞாலமே விசுவன் றைசதன் பிராஞ்ஞ 
னாமமா 

லுவ ரடைவே 
லமே விசுவ னுண்பன சுருக்கந் 

தைசதன் றுய்ப்பன சுகந்தன் 
பாலதா தலினாற் றன்னுடை யின்பம் 

பருகிடா நிற்குமே பிராஞ்ஞன் . 


பிரம கீதை 


53 


ஓது வேதம் பலவாலு 

மோதி யுணரப் படுவேனான் 
வேத வேதாந் தப்பொருள்க 

ளெல்லாம் விளங்க வறிவேனான் 
றீது நன்றாம் வினைமரணஞ் 

செனனந் தேகேந் தியம்புத்தி 
பூத மைந்து.ப 

மிதமாய் நானே புசிக்கின்றேன் . 


1.மின்றியக 


10 


எனையொழிய வொன்று மிலையெலா 

மென துரு வென்று நிகழ்வதோ 
ரனுபவம் வந்து விளையுமே 

லழிவுள தன்றி யமலமா 
யினிதுற நெஞ்சி லுறைவதா . 

யிலதுள தன்றி யெதுவுமா 
யனிய மிறந்த பிரமமா 

மறிவுரு வொன்றை யடையுமே. 


11 


* 


கைவல்லிய வுபநிடதங் கருணையினா 

லேயேது கருதிக் கூறிற் 
றுய்வில்லை யனியமொன்றா லெனவரி 

பிரமாதிக ளுகவா நின்றா 
ரெவ்வல்லியி லுளவதி காரிகளு 

மிதறியும்படி யினிதிற் சொன்னே 
னவ்வெல்லையில் பொருளதி பத்திரியா 

டறிவு றுவீ ரமரர்க ளனைவீரும். 


12 


54 


பாராயண சிந்தாமணி 


பண்டைநான் மறைகள் சொல்லிய பரிசே 

பாகுரு வாயிருந் துள்ள 
வண்டர் நாயகனை யாதரித் தவன்ற 

னருளினா லநுபவ மாகக் 
கண்டுளோ ரிருக்குந் தன்மையை யெல்லாங் 

கா தலால் வானவர்க் குரைத்தான் 
புண்டரீ - கக்தே யிருந்து தான் சகல 
பூதமும் படைத்திடும் புனி தன் . 

ஆக பாடல்-135 . 


13 


கீதை. 


பு 

வணக்கம் , 


ஆனைமுக னாறுமுக னருளாந் தேவி 
யநந்தகண மளவற்ற முனிவர் தேவ 
ரேனையுள நல்லன்ப ரியாவ ராலு 

மெப்பயனும் பெறவேண்டி யிதயத் தின்க 
னூன்மற வுபாசிக்கப் பட்டன் னோர்க்கிங் 

குவந்தபய னருள் கருணாமூர்த்தி யாகி 
வானமென வகண்டசிதா காய மான 
வத்துவதாம் பரசிவனை வணங்கல் செய்வாம் . I 
நான்கு மஹாவாக்கியார்த்த முரைக்கும் அத்தியாயம் , 
சருவவித வுலகத்துஞ் சார்வ தற்குச் 

சாலவுமே யரி தாகிக் குய்ய மாகிச் 
சுருதிமூடி யனைத்திலுநற் சார மாகிச் 
சுத்தமதாம் பரப்பிரம சொரூபந் தன்னை 


ரிபு கீதை 


55 


யிருளறவே நேராக வறிவிக் கின்ற 

வியல்புள்ள நான்கும் ஹா வாக்கி யத்தின் 
பொருளினையிங் கெல்லோர்க்கு மிதமே யாகப் 
பூன்றசிவன் புகன்றபடி புகலு வாமே . 


2 


பெருமைமிகு மிருக்குமறை முடிவி லுள்ள 

பிரஞ்ஞானம் பிரமமெனும் வாக்கிய மொன்றா 
மிருண்மருவா யசுர்வேத முடிவி லுள்ள 

விலகுமகம் பிரமாஸ்மி வாக்கிய மொன்றா 
மருண்மருவாச் சாமமறை முடிவிலுள்ள 

மகத்தான தத்வமசி வாக்கிய மொன்றா 
மரியவதர் வணவேத முடிவி லுள்ள 
வயமான்மாப் பிரமமெனும் வாக்கிய மொன்றாம் . 3 , 


இந்தவித நான்குமறை முடிவின் கண்ணே 

யிருக்கின்ற நான்கும ஹா வாக்கி யத்துண் 
முந்தியதாம் பிரஞ்ஞானம் பிரம மென்றே 

மொழிந்தமஹா வாக்கினுடைப் பொருளைச் சொல்வா 
மைந்தவிதிற் பிரஞ்ஞானம் பிரம மென்று 

மருவுபத மிரண்டாகு மற்றி வற்றின் 
முந்தியதாம் பிரஞ்ஞான பதத்தி னுக்கு 
முக்கியமா மர்த்தத்தை மொழியக் கேளாய் , 


ஞானமதே பிரஞ்ஞான மென்ன லாகும் 

ஞானத்தாற் சகலமுமே தெரிவ தாகும் 
ஞானமதிற் றெரிகின்ற சகத்த னைத்தும் 

ஞானத்திற் கற்பிதமாய்த் தெரிவ தாலே 


56 


பாராயண சிந்தாமணி 


ஞானமல தன்னியமா யொன்று மில்லை 

ஞாலமுத லெப்பொருளு ஞான மாத்ரம் 
ஞானமதே நமது நிஜ வடிவ மாகும் 
ஞானம்தே பாப்பிரம வடிவு மாமே 


5 


சருவஜகத் ததிட்டான சொரூப மான 

சத்தியஞா னாநந்த வத்துத் தானே 
பிரமமெனும் பதத்தி னுடை யர்த்த மாகும் 

பிரமமதிற் கற்பிதமாய்த் தோன்றா நின்ற 
வொருபொருளும் பிரமத்திற் கயலே யாகா 

துணர்வுற்ற பொருளெல்லாம் பிரம மாத்ரம் 
பிரமமதே நமது நிஜ சொரூப மாகும் 
பிரமமதே பிரஞ்ஞான சொரூப மாமே . 


6 


பிரஞ்ஞானப் பொருடானே பிரம மாகும் 

பிரமமெனும் பொருடானே பிரஞ்ஞா னங்கா 
ணஞ்ஞான முதலியவா முபாதி யாலே 

யகண்டபரம் பொருடானே யிரண்டு போலாம் 
பிரஞ்ஞானம் பிரமமெனும் வாக்கி யார்த்தம் 

பிறங்கியதா லுபா தியெலா நீங்கும் போது 
விஞ்ஞான கனமான வத்து வொன்றே 
வேறற்ற வகண்டார்த்த மாகி நிற்கும் . 


7 


பிரிவுற்ற வுபாதியு றுஞ் சீவன் றானே 

பிரஞ்ஞான பதத்தினுடை வாச்சி யார்த்தம் 
விரிவுற்ற வுபாதியுறு மீசன் றானே 
விளம்பியிடும் பிரமபத வாச்சி யார்த்த 


ன . 


57 


னுடைப் பொருளைக் கேள் 

ரிபு கீதை 
மொருமித்த நிருபாதி வத்துத் தானே 

யுபயவித பதத்திற்கு மிலட்சி யார்த்தந் 
தெரிவித்த வுபயபத வட்சி யைக்யந் 

திகழுமஹாமாவாக்கினுடை யகண்டார்த் தங்காண் . 8 
இன்னவிதம் பிரஞ்ஞானம் பிரம மென்னு 

மிலகும ஹா வாக்கினுடை யருத்தஞ் சொன்னோ 
முன்னியதா யிங்குரைசெய் நீதி யெல்லா 

மூன்றும ஹா வாக்கிலுமே தெரிந்து கொள்வாய் 
பின்னையகம் பிரமாஸ்மி யென்ப தாகப் 
யன்னவகம் பிரமாஸ்மி வாக்கியத்தி 
லகம்பிரம மஸ்மியெனப் பதமூன் றாமே . 

9 


LD 


ன 


முந்து மகம் பதத்துக்குச் சீவ னர்த்தம் 

மொழிபிரம பதத்துக்கவ் வீச னர்த்தம் 
அந்தமிலாச் சீவபர வயிக்யந் தானே 

யஸ்மியெனும் பதத்தினுடை யருத்த மாகு 
இந்தவித மிந்தம ஹா வாக்கி யத்தி 

னேகாச மாகியுள வகண்டார்த் தத்தைப் 
புந்தியினா லாய்ந் திதனை யனுப வித்துப் 
புகன்றவகண் டேகரச சொரூப மாவாய் . 


10 


பேதமுறு முபா தியினாற் கிஞ்சிஞ் ஞத்வம் 

பிறங்கியசர் வஞ்ஞத்வ மாதி யாவு 
மோதியசீ வேசருடைத் தன்மம்.போலா 
முபாதியெலாம் விசாரித்துத் தள்ளுங் காலை 


* ததைச் 
58 

பாராயண சிந்தாமணி 
யா தியிலாச் சீவபர வைக்கிய மிஞ்சு 

மது தானே யகண்டார்த்த மாம வற்றை 
யோது மகம் பிரமாஸ்மி வாக்கி யத்தா 

லுணர்ந்தந்த வகண்டார்த்த வடிவே யாவாய் . 11 
அனகவகம் பிரமாஸ்மி வாக்கி யார்த்த 

மாசிரிய னருளியவா றறிந்த போதும் 
பினையுமதை யுத்தியுடன் மனனஞ் செய்து 

பிராந்திதருஞ் சங்கையெலாம் பெயர்க்க வேண்டுஞ் 
சொனவிதமாய்ச் சங்கையெலாம் பெயர்ந்த பின்னர்ச் 

சுழல்கின்ற விபரீத மனைத்துந் தீர 
வனிசமகம் பிரமாஸ்மி யென்ப தாக 

வாதரவோ டப்யாசஞ் செய்ய வேண்டும் . 12 
இந்தவிதம் விசாரித்த விவேகி யெல்லா 
மேகப்ர பாவனை யே யிடைவி டாமற் 
சற்றேனு மிஞ்சாது நாசஞ் செய்தே 
யந்தவகம் பிரமாஸ்மி வாக்கி பார்த்த 

மானவகண் டார்த்தத்தின நுபவத்தைப் 
புந்தி தனிற் பிரதிபந்த மொன்று மின்றிப் 
பூரணமா யெப்போதும் பொருந்த வேண்டும் . 13 | 


பலவிதமாம் வா தனையுக் தூரத் தள்ளிப் 

பகர்ந்தபடி யகண்டார்த்த மநுப விப்பா 
யிலகுமகம் பிரமாஸ்மி வாக்கி யார்த்த 
மிவ்விதமா பின்சப்புற்றோ மினியு னக்குத் 


பு 


தை 


59 


திலகமதாந் தத்வமசி வாக்கி யார்த்தந் 

திடமாகச் சித்தமிசைத் தெளியச் சொல்வாந் 
தலைமையதாய்த் தயங்கியவிவ் வாக்கியத்திற் 
றத்வமசி யென மூன்று பதங்க ளாமே . 


14 


மாயையெனு முபாதியுறு மீசன் றானே 

மருவியதத் பதமுரைசெய் வாச்சி யார்த்த 
மாயதன தவித்தையு றுஞ் சீவன் றானே 

யறைகின்ற துவம்பதமோர் வாச்சி யார்த்த 
மேயமதா முபா தியெலா மிழந்த பின்ன 

ரேகவிலக் கணமான வத்துத் தானே 
தூயபத மிரண்டிற்கு மிலட்சி யார்த்தந் 
தொடர்புற்ற வைக்கியமே யசிப தார்த்தம் . 


15 


சொல்லியவிவ் வைக்கியமா மகண்டார்த் தத்தைச் 

சுத்தமதாந் தத்வமசி வாக்கி யத்தாற் 
கல்லெனவே திடமாக வறிந்தெப் போதுங் 

கலங்காம லகண்டேக ரசமே யாவா 
யெல்லையிலா வகண்டவடி வாகு 

மட்டு 
மிதாமுணர் விருத்தியெலாந் தூரத் தள்ளிப் 
புல்லுமகண் டாகார விருத்தி தன்னைப் 
புரையறவே பழகியதாற் பூன்ற னாவாய் . 16 


தற்பதலட் சியமான பிரம ரூபக் 

துவம்பதலட் சியமான நீயே யாவாய் 
யற்பமுமே யிதிலைய மமைவ தில்லை 
யகண்டசிவன் றன்னாணை யறைந்த துண்மை 


60 


பாராயண சிந்தாமனி 


சொற்பமிலா வகண்ட்பரி பூன்ற மான 

சுத்தமதாம் பரப்பிரம நீயே யென்று 
செப்பியிடுங் குருபரனே குருவா கின்றோன் 
செப்பியவா றறிந்தவனே சீட னானோன் . 


17 


உச்சமதாங் குருவருளு மகண்டார்த் தத்தை 

யுவகையுட னுள்ளபடி கேட்ட பின்னர் 
நிச்சலமாம் புத்தியினா னிச்ச பித்து 

நிருமலமா யகம்பிரம மானே னென்றே 
துச்சமிலா வநுபூதி யடைந்த வன்றான் 

றுகளற்ற சற்சீடன் மற்றோ செல்லா 
மெச்செயலைச் செய்யினு மே சீடராகா 
ரேகபர மறிந்தவனே சீடனாவன் , 

. 


18 ) 


செகம்பானா னீதெனவே வேறு வேறாய்ச் 

செறிகின்ற விஜாதீய விருத்தி யின்றி 
யகம்பிரமம் பிரமமக மகமெல் லாமென் 

நாவரத மிடையறவே தொடரா நின்ற 
தகும்பிரம பாவனையாம் விருத்தி தானே 

தடையற்ற சஜாதீய விருத்தியாகு 
மிகும்பிரிய முற்றி தனை யப்யா சிக்கின் 
* மேவுவிய ரீதமெலா மடைவாய்த் தீரும் . 


19 


இன்னவித மூன்றுமஹா வாக்கி யத்தி 

னேகாச மாகுமகண் டார்த்தஞ் சொன்னோம் 
பின்னையுனக் கயமான் மாப் பிரம மென்னும் 
பேசுமஹா வாக்கினுடைப் பொருளைச் சொல்வா 


தை 


61 


மன்னியமி லந்தமஹா வாக்கியத்தி 

லயமான்மாப் பிரமமெனப் பதமூன் றாகும் 
பன்னுபத மூன்றிற்கு மடைவே யாகப் 
பகர்கின்ற வருத்தத்தைப் பரிந்து கேளாய் . 


20 


- 


சித்திரமா முபாதியுறுஞ் சீவன் றானே 

செப்புமயம் பதத்துக்கு வாச்சி யார்த்தம் 
வித்தரமா முபாதியுறு மீசன் றானே 

விளம்பியிடு மான்மபத வாச்சி யார்த்தம் 
சுத்தமதாஞ் சீவபர சொரூபந் தானே 

சொல்லியவிவ் வுபயபத லட்சி யார்த்த 
மத்திரமா முபயபத லட்சியத்தி 
னைக்கியமே பிரமமெனும் பதத்தினர்த்தம் . 


21 


மற்றுமொரு விதமாயிவ் வாக்கியத்தின் 

மதிக்கின்ற பொருளினையு முரைப்பக் கேளாய் 
சற்றுமிருண் மருவாத சுவப்பிர காச 

சைதன்ய வடிவான பிரத்ய கான்மா 
வுற்றவய மான்மாவென் றுரைக்கப் பட்ட 

வுபயவித பதத்திற்கு மருத்த மாகும் 
முற்றுமிலா விவ்வுலகின் மூல வத்து 
மொழிவுற்ற பிரமபதத் தருத்த மாமே . 


22 


சுயமதுவாந் தத்வமசி யென்னும் வாக்யம் 

சொல்லுமுப தேசமகா வாக்ய மாகு 
மியலுமகம் பிரமாஸ்மி யென்னும் வாக்யம் 
மிலகுமது பூதிமஹா வாக்ய மாகு - 


62 | 


பாராயண சிந்தாமணி 


மயன்மருவாப் பிரஞ்ஞானம் பிரம வாக்யம் 

மனனத்தி னப்யாச வாக்ய மாகும் 
அயமான்மாப் பிரமமென வறையும் வாக்ய 
மதற்கெல்லாஞ் சம்மதமாம் வாக்ய மாமே . 


23 


ஆதலினாற் றத்வமசி வாக்கியத்தா 

லருளியவா றகண்டார்த்த மறிந்து கொண்டு 
பேதமறப் பிரஞ்ஞானம் பிரம மென்று 

பேசுமஹா வாக்ககனான் மனனஞ் செய்து 
வாதகமி லயமான்மாப் பிரம மென்னும் 

வாக்கதனாற் சரியெனவே சம்ம தித்திக் 
கோதுமகம் பிரமாஸ்மி வாக்கியத்தா 
லுறைத்தவகண் டார்த்தத்தை யநுப விப்பாய் . 24 


அனிசமகம் பிரமாஸ்மி வாக்கி யத்தா 

லகண்டபர பாவனையே யப்யா சித்து 
நனிமருவும் பாவனையா னாம ரூப 
நாட்டமெலா நன்றாக நு 

நாசஞ் செய்து 
துனிமருவுந் துவிதத்தின் றொடர் பே பின்றித் 

துகளற்ற வகண்டார்த்த மநுபவித்தவ் 
வனியமிலா வகண்டார்த்த வடிவே யாவா 
யவ்வண்ண மாகுவதே யகண்ட மோட்சம் . 


25 


அகிலசகந் நாயகனாம் பரேசன் றன்னை 

யநவரத மாதரவா யாரா தித்து 
மிகவுமருட் பெற்றவரே மன தின் சுத்தி 
மேவினராய் விளம்புமஹா வாக்கி யத்தின் 


பு 


கீதை 


63 


ற்கு பொருளைத் தடையற வே யநுப வித்துத் 

தன்மயமே யாவரென நிதாக னுக்கு 
நிகழ்வு மவே ரிபுமுனிவன் கருணை யாலே 
நிகிலமஹா வாக்குகளின் பொருளுஞ் சொன்னான் .26 
வத்து நிர்ணய சாதக மாம ஹா 

வாக்கி யங்களி னாற்பர சீவரின் 
சுத்த மாயுள வைக்ய மறிந்தவர் 

சூழு மிப்பவ லேச மிலாமலே 
நித்தி யாநந்த வத்துவ தாகவே 

நிற்ப ரென்று மாவிங்குப் பேசுதல் 
சத்தி யாநந்தத் தாண்டவ மாடுகஞ் 

சாம்ப மூர்த்தியின் பூரண ரூபமே . 


27 ) 


பத்தருடைப் பவதாப மனைத்து நீக்கிப் 

பரமசுக நல்கியநின் சரணம் போற்றி 
சுத்தபர ஞானத்தை யெளிதாய்த் தந்து 

சோர்வையெலா நீக்கியநின் சாணம் போற்றி 
சித்தமுதற் கப்பாலாய்ச் செறிந்து நின்ற 

சிதாகாய வடிவேநின் சரணம் போற்றி 
வித்தரமாம் வேதாந்தப் பொருளை யெல்லாம் 

விளக்கியசற் குருவேநின் சரணம் போற்றி . 
அனாதிபவ வாரிதியி லமிழ்ந்த வென்னை 

யகண்டபர ஞானமெனு நாவாய் கொண்டு 
சனாதனமாம் பரப்பிரம தீரத் தின் கண் 
சகஜமதா யேற்றியசற் குருவே போற்றி 


28 


64 


பாராயண சிந்தாமணி 


வினாசமுறுந் தேகாதி நானென் றெண்ணி 

விதம்விதமாந் துன்பமிகுந் திருந்த வென்னை 
யனாமயமாம் பரப்பிரம நீயென் றோதி 
யகண்டசுக நல்கியசற் குருவே போற்றி . 


29 


அகிலமுமே யகண்டபாப் பிரம மென்று 

மது தானே நீயென்று முபதே சித்துச் 
சகமுதலீ துண்மையதாஞ் சடதா னென்னுஞ் 

சங்கையெலா நீக்கியசற் குருவே போற்றி 
விகலமுறுங் கருமத்தால் கதியுண் டென்று 

வெகுகால மயக்கமுடன் சுழன்ற வென்னைக் 
தகமைமிகு மகண்டபர ஞானந் தந்து 
தற்பரமே யாக்கியசற் குருவே போற்றி 


30 


அருள் வடிவா யெழுந்தருளி யென்னை யாண்ட 

அகண்டபர வுருவான குருவே போற்றி 
சருவவித வுலகத்துஞ் சார்வ தற்குச் 

சாலவுமே யரியப்பா குருவே போற்றி 
நிருமலமாய் நிஷ்களமாய் நிகரில் லாதாய் 

நீக்கமற நிறைந்தபர குருவே போற்றி 
பரசிவமாய்ப் பராபரமாய்ப் பரமான் மாவாய்ப் 
பரப்பிரம மானபர குருவே போற்றி . 


31 


விமலமதாம் வேறற்ற வகண்டா கார 

விருத்தியினில் விளங்கியசற் குருவே போற்றி 
யமலமதா யகண்டபர வித்தை யாகி 
யவித்தையெலா நீக்கியசற் குருவே போற்றி 


பு 


8 


நிமலதாம் வித்தைக்கு மப்பா லாகி 

நிச்சலமாய் நின்றபா குருவே போற்றி 
சமமதுவாய்ச் சற்றுமொரு சங்க மின்றிச் 
சன்மாக்ர மானபர குருவே போற்றி . 


32 


சத்தியசிற் சுககனமாங் குருவே போற்றி 

சலன மிலாச் சாந்தபா குருவே போற்றி 
நித்தியநிர்க் குணமான குருவே போற்றி 

நிரஞ்சனமாய் நின்றபா குருவே போற்றி 
சுத்தபர வெளியான குருவே போற்றி 

சூட்சுமமாய் நிறைந்தபர குருவே போற்றி 
யத்து வித பூரணமாங் குருவே போற்றி 
யகண்டமதாஞ் சற்குருவே போற்றி போற்றி . 33 


திடஞானி தெரிசனமே தீர்த்த மாடல் 

திடஞானி தெரிசனமே தேவ பூசை 
திடஞானி தெரிசனமே செபத பங்கள் 

திடஞானி தெரிசனமே செயும றங்கள் 
திடஞானி தெரிசனமே சிவத்தைக் காணல் 

திடஞானி தெரிசனமே சிவத்தின் சேவை 
திடஞானி தெரிசனமே மேவு தற்குத் 
திரிவிதமா முலகத்து மரிதா மியார்க்கும் . 


34 


அங்கமுத லணுவுமிலா தகண்டா கார 

மாகியுள வத்துவித பரசி வத்தைச் 
சங்கமறச் சந்ததமுஞ் சிவோக மென்னுஞ் 
சலியாத பாவனையாற் பூசை செய்து 
5 


66 


பாராயண சிந்தாமணி 


துங்கபர சிவகருணை திடமாய்ப் பெற்றுத் 

தொடருமனோ விகற்பமெலா முடனே தீர்ந்து 
பங்கமிலாப் பரமசிவ போதங் கூர்ந்து 
பரமசிவ பத்தனுநா னானே னையா . 

ஆக பாடல் -170 . 


35 


ஞான வாசிட்டம் . 
பொன்னுல கத்தினிற் புவியி லந்தரத் 
தென் னுடை யுட்புறத் திலங்கு கின்றது 
மன்னுசிற் சோதியே வடிவ மியாவுமாய்த் 
துன் னுவ தப்பொரு டொழுதி றைஞ்சுவாம் . 

திதிப்பிரகரணம் . 
பெறற்கொ ணாதசத் துவகுணப் பிறப்பினர் புவிமே 
னிறத்து வாழ்வது வான் றிகழ் நிறைமதி நிகராம் 
வறக்குந் துன்பத்தில் வாடல ரிரவு தான் வரினுஞ் 
சிறக்கும் பொற்கம லத்தலர் குவியுமோ சிறிதும் . 2 
பகுத மன்றியே மற்றுள தொழில்களிற் பற்றார் 
தகுதி யாகிய மேலவர் நெறியிலே சரிப்பர் 
மிகுதி யானிறைந் தசைவறு முளத்தினான் மிகுவர் 
தாகுதி யானநட் பருண் முதற் குணங்களாற் சுடர்வார் .3 
இயற்கை யாகிய குணத்தின ரிழிவுயர் விரண்டு 
நயக்க லாதவர் சமமுளோர் நன்னெறி நடப்போர் 
வியக்கு மாறு தன் கரைகடா வேலையை யொப்போர் 
மயக்கி லா தவ ரிரவிபோ னிய தியை வழாதோர் . 4 


ஞானவாசிட்டம் 


67 


கொள்ளற் பாலது துயரிலா தவர் நிலை குறுகத் 
தள்ளற் பாலது தீயவர் நெறியெனுஞ் சழக்கே 
யெள்ளற் பாலது உலகமே தியாமெவ னென்றே 
தெள்ளற் பாலது குசவரா லறிவினாற் றீர . 


5 


வருந்து கிற்பது தனையறி நெறியிலே மனத்தாற் 
றிருந்து கிற்பது கருமத் தி லழுந்திலாச் செய்கை 
பொருந்து கிற்பது தீயவ ரல்லவர் புணர்ச்சி 
யருந்து கிற்பது நானென்ப தாக்குகிற் பது வே . 6 
தீர்க்கத் தக்கது நரம்பெலும் பெனுமுடற் றியக்கம் 
பார்க்கத் தக்கது முழுதுயிர்க் குள்ளுறை பரம் 
மீர்க்கத் தக்கதே ரிரவியி னிடத்தினும் பாரி 
னீக்கத் தக்கிலாப் புழுவினுஞ் சித்தொன்றே நிற்கும் .7 
தாம தத்துட னிராசதஞ் சாத்திக மென்னு 
நாம முக்குணப் பிறவியு முயற்சியா னண்ணுஞ் 
சேம முத்தியைச் செய்திடுஞ் சாத்திகச் செய்கை 
யிராம வுத்தம ராகவ வென் றுமீட் டுரைப்பான் . 8 


உபசாந்திப் பிரகரணம் . 


சனகராசன் கதை . 
சுரர்குருவின் மகனுரைத்த படியேயிவ் 

வுலகெலாஞ் சொரூப மாகும் 
விரவியள்ே பிறப்பிறப்பா மிகுமாயை 

யிராசததா மதத்தை மேவும் 


68 


பாராயண சிந்தாமணி 


புருடர் தரித் திடவற்றாய்த் தூண்சுமக்கு 

மண்டபமே போல நிற்குந் 
திரமுளசத் துவகுணத்துன் போல்வார்கள் 

சநநபயந் தீர்ந்து நிற்பார் . 


9 


வழுவறுசத் துவகுணத்தோர் தோலுரிக்கு 

மாவென்ன மாயா பாச 
நழுவுவரெல் லாம்பிரம நாமதுவே 

யென்றெண்ணி நாமும் வேறே 
முழுதுலகம் வேறென்னு மோகமொழிப் 

பாய்பிரம மூலச் சித்தி 
லெழுவனகற் பனையெல்லாங் கடலிலலை 

போலமெய்யா யில்லை யன்றே . 


10 


சோகமிலை மோகமிலை பிறப்பில்லை 

பிறப்பிறப்பிற் சுழல்வா ரில்லை 
யேகமென விளங்கென்று முள்ளபொரு 

ளேயுள்ள திரங்க வேண்டா 
மூகமுற வருவனபோ வனநினையேற் 

றொந்தனைக ளொன்று மில்லா 
மாகனசத் துவகுணத்தோ டொருவனா 

விடரெல்லா மாற்றி நிற்பாய் . 


11 


சமமாகிச் சொரூபத்தே நிலையாகித் 

திரமதியாய்ச் சாந்த னாகி 
யமர்மனன மௌனியாய் நன்மணிபோற் 

றெளிந்து துய ரனைத்துந் தீர்வாய் 


ஞானவாசிட்டம் 


69 


நிமல முற நிகழ்காலத் தொழிற்செய்தி 

யாவையினு நேய மின்றி 
நமதெனக்கொள் ளுதல்விடுத லிரண்டுமறத் 

துன்பமெலா நாசஞ் செய்வாய் . 


12 


இனிப்பிறவா முடிவான பிறப்பிலே 

மெய்ஞ்ஞான மெளிதி லுண்டாம் 
பனிச்சுடர்வெண் ணித் திலங்க ளுத்தமமா 

மூங்கிலல்லாற் படுவ துண்டோ 
செனித்தவரின் மேலோராய் நல்லோராய் 

மித்திரராய்த் தெளிந்தோ ராகி 
யனித்தமறு முத்தராய் ஞானிகளாங் 

குணமெல்லா மவரைச் சேரும் . 


13 


மெத்தென்ற சரித்திரத்தி னவர் தம்மை 

யுலகமெலாம் விரும்புந் தன்மை 
கொத்தொன்று வனமூங்கிற் குழலிசையான் 

மகிழ்விலங்கின் கூட்டம் போலு 
மித்தன்மை யாவருக்கும் பொதுமையினா 

லியம்பியதா மிதனில் வேறாய்ச் 
சத்தென்ற வழியிரண்டேழ் பவந்தீர்ப்ப 

வர்க்கவற்றைச் சாற்றக் கேண்கோ , 


14 


தேசிகன்சொற் பிழையாம லனுட்டிக்கிற் 

பையப்பையத் தியக்க நீங்கிப் 
பேசியசென் மத்தாத லடுத்த சில 

பிறப்பினா லாதல் பேறாம் 


10 


பாராயண சிந்தாமணி 


மாசறுவிற் பத்திசிறி துண்டாகு 

மனத்தாற்றன் மனனத் தாலே 
யேசறுமா காசபலம் வீழ்வது போன் 

மெய்ஞ்ஞான மெளிதி லுண்டாம் . 


15 


இவ்விரண்டி லாகாச பலம்போல 

மெய்ஞ்ஞான மியைந்த தன்மை 
செவ்வியவள் ளான் முன்னோர் கதையாலே 

யான் செப்பத் திருந்தக் கேட்பாய் 
தெவ்வுலகி லாபத்தென் றொன் றுமிலோன் 

விதரணத்தோன் செல்வ மிக்கோ 
னவ்வியமில் விதேகநா டரசாள்வோன் 

சனகனெனு மரசர் கோமான் . 


16 


ன 


சற்குணத்தாற் கடலனையான் சக்கரத்தா 

னெனவுலகந் தாங்கு நீரா 
நற்குணஞ்செய் வசந்தனா ணறுமலர்சூழ் 

நந்தனத்தி னயந்து மேவித் 
தற்குரிய தந்திரர்கள் புறநிற்பத் 

தனியனாய்ச் சரிக்கும் வேலை 
சிற்குரிய மனமுடைய சித்தர்கணம் 

பாடுவபண் செவியிற் கேட்டான் . 


17 


வெறியாரும் பொருப்புறைவோர் விழிப்புலத்தின் 

மேவாதோர் விளம்பு கீத 
நெறியார்மன் னவன் கேட்ட படியுரைப்ப 

நெடியவனே நினைவிற் கொள்வா 


ஞானவாசிட்டம் 


1 


யறிவானு மறிபொருளுங் கூடிய கூட் 

டாவிலெழு மறிவா நந்தம் 
பிறியாத வான்மதத் துவத்தெழுந்த 

காமதனைப் பேணல் செய்வாம் . 


18 


காண்பானுங் காண்பனவுங் காட்சியும்வா 

தனையுடனே கழல் விட்டுச் 
சேண்பாவு காட்சிக்கு முதலொளியா 

மச்சொருபஞ் சிந்தை செய்வா 
மேண்பாலா முள்ள தில தெனுமிரண்டி 

னிடையெய்தி யிறவி லாதாய் 
மாண்பான வொளிக்கெல்லா மொளியாமச் 

சொரூபத்தை மதித்தல் செய்வாம் . 


19 


அகமகமென் றனைத்துயிரி னிடத்துமிருந் 

தனவரத முரைப்ப தாகி 
நிகழொளியா யான்மதத் துவமான 

சொரூபத்தை நினைத்தல் செய்வாந் 
திகழிதய குகையுறையுந் தேவதையை 

விட்டயலே தெய்வந் தேடன் 
மிகவரிய கவுத்துவத்தை யெறிந்துசிறு 

மணிதேடும் வேட்கை போலாம் . 


20 


பிக்கொடி 


மாளாத காதலெனும் வற்சநா 

யின் வனத்தைச் சுட்டு 
நீளாசை யனைத்துமறுத் தவர்க்கன்றோ 

விப்பயன்றா னேரா நிற்குங் 


72 


பாராயண சிந்தாமணி 


கோளான பொருளனைத்தின் மூன்பொடுபின் 

பினிமையிலாக் குற்றங் கண்டு 
மீளாத பாவனையாற் கட்டுண்பார் 
வேசரியே வேறொன் றன்றால் . 

21 


எழுந்தெழுந்து சீறுகின்ற விந் திரியப் 

பாம்புகளை விதயக் கன்னி 
லழுந்துவிவே கத்தடியால் வச்சிரங்கொண் 

டிந்திரன் வெற் படர்வ தென்ன 
விழுந்திடமோ துறவேண்டுஞ் சாந்தியினாற் 

சமமேவி யிடர் தீர் நெஞ்ச 
முழுந்துசுக வடிவாந்தற் பதநிலையைப் 

பெறுமிதுவே முத்தி யென்ன . 


22 


தெளிவுடைய சித்தர்கணந் திகழ்வு றப்பா 

டியகீதந் தெளியக் கேட்டுக் 
களிதருவெஞ் சினக்கருட னொலி கேட்ட 

பாம்பென்னக் கலங்கி மன்னன் 
குளிர்பொழினின் றகமடைந்தா னனைவரையும் 

விடைகொடுத்துக் கோயில் புக்கா 
னளிர்சுதைசெய் மேனிலத்தி லொருவனே 
யிருந்து தனி நாட லுற்றான் . 

23 


பறக்கின்ற பறவைகளின் சிறகென்ன 

வனவரதம் பதைத்து லாவி 
யிறக்கின்ற வுலகநடை நோக்கிவாய் 

விட்டிரங்கி யியம்ப வற்ற 


ஞானவாசிட்ட 


னறக்கன் றி யவத்திலுழன் றலமருமிவ் 

வுலகிடையா னந்தோ வந்தோ 
நிறக்கின்ற மயக்கத்தாற் கல்லிடைக்கற் 

யோலுருண்டு நெரிந்தே னந்தோ . 


24 


சாலவி 


காலமொரு கான் 

மூடியா திதனிடையெண் 
னூறாண்டோர் கணமு மில்லை 
து தனை மதித்து வன்காத 

லிடைவீழ்ந்து தளர்வ தேனான் 
அலமதி யாற்கெட்ட வெனைப்போல 

வினரார் சொல்லற் பாற்றோ 
சீலமறு வாணாளைப் பெரிதாக 

நினைவதே சீசீ யந்தோ: 


25 


எல்லையிலா வண்டத்தி லியானாளும் 

புவிநோக்கி லிறையு மில்லை 
யல்லலுறு மிதுபெரிதா வாதரித்து 

நிற்பதே யந்தோ வந்தோ 
புல்லிமையற் றினிதாகி யுதாரமாச் 

செயப்படாப் பொருளீ தென்னத் 
தொல்லுலகி லொருபொருளுங் காணேனித் 

தொடர்ச்சிநிலை யென்னே யென்னே . 


26 


தலைவர் தலை மேலுறைவோர் நாட்களினாற் 

வாழ்ந்தோர்க்குத் தாழ வீழ்வர் 
நிலையில் பெரு மையையுறுதி நினைக்கின்ற 

நெஞ்சேயிந் நினைவீ தென்னே 


14 


பாராயண சிந்தாமணி 


தொலைவில்பெரும் போகங்கள் பெரியோர்கள் 

கிளையோடுந் தோன்றித் தோன்றி 
யுலைவுறமாண் டார்முன்னா ளிந்தாளிங் 

கிவையனைத்தி லுறுதி யென்னே . 27 


மண்ணாடு மன்னவரு மவர் தனமு 

மாண்டன நுண் மணலை யொக்கும் 
விண்ணாடு மிந் திரரு மவர்வாழ்வும் 

போயினவிண் மீனை யொக்கு 
மெண்ணாடும் பிரமருமண் டமும்பூதங் 

களுமிறந்த வெல்லை யில்லைக் 
கண்ணாடு மவையெங்கே நின்வாழ்க்கை 

நிலையென்னே கவலு நெஞ்சே. 


28 


செல்லாத மாயையிரு ளிரவிலே 

தேகமயத் தியக்க மான 
பொல்லாத நீள் கனவாஞ் சூனியத்தி 

லிச்சையிறை பூண்டே னென்னிற் 
கல்லாத புல்லியனேன் சீசீநா 

னனவரதங் காணு நாட்க 
ளெல்லாம் போ யினபோமா லிறவாதொன் 

சாய்நன்றா மெழினாட் காணேன் . 


29 


நடுவின்முடி வினிலடியி னன்றான 

பொருளொன்று ஞாலத் தில்லைப் 
படுபொருளெல் லாமிறப்பா மலத்தினா 

லேபூசப் பட்ட தன்றோ 


னவாசிட்டம் 


15 


கடுவினைக ணாடோறுங் காய்க 

துயா 
நாடோறுங் கரையொன் றில்லாக் 
கொடுமைகளே நாடோறுஞ் செய்கின்றா 

ரறிவில்லார் குரம்பைக் கூத்தால் . 


30 


பாலகனா யஞ்ஞானத் தழுந்துவனற் 

காளையாய்ப் பாவை மாராற் 
சாலவருந் தவன் விருத்தன் றானாகிக் 

குடும்பத்தாற் றளர்ந்து சாவன் 
மேலவிவ னெக்காலத் தென் செய்வான் 

மாயக்கூத் திருந்த வாறே 
ஞாலமெலா மாடரங்காய்ப் பொறி மேள 

மாய்மனப்பேய் நடிக்கு மன்றே . 


31 


உள்ளத்தின் முடிமேலே யில்லாமை 

வீற்றிருக்கு முலகி லென்றுந் 
தெள்ளுற்ற நல்லறத்தின் சிரத்திலே 

யெப்பொழுதுந் தீமை வாழு 
மெள்ளற்ற வின்பத்தின் றலைமேலே 

துன்பங்க ளிருக்கு மென்றாற் 
கொள்ளத்தக் கனவான குற்றமிலாப் 

பொருளேது குறிப்பு ளேற்கே . 


32 


விழிப்பதுவு மிமைப்பதுவுஞ் சகத்தோற்ற 

மொடுக்குமா மேலோ ருண்டாற் 
பழிப்பரிய வன்னார் முன் னென்போல்வா 

ரென்னென்று பகர லாவ 


76 . 


பாராயண சிந்தாமணி 


ரிழிப்பரிய விசித்திரமாஞ் சம்பத்து 

மாபத்தா மிதயக் காயி 
லொழிப்பரிய விசித்திரமா மாபத்துஞ் 

சம்பத்தா முள்ளம் வேண்டில் . 


வெம்மாய வாழ்வன்றோ துயர்க்கெல்லாம் 

பிறப்பிடமாய் விளம்பு கின்ற 
தம்மா விங் கிதனிடையே பழுந்துமவர்க் 

கின்பமுள தாவ தெங்கன் 
மைம்மாயை யென் னுமரம் பணையிலை பூ 

காய்பழத்தால் வரம்பற் றோங்க 
விம்மால்செய் மனம்வேரா மிம்மனந்தான் 

சங்கற்ப மென்ப தாகும் . 


34 


சங்கற்ப நாசத்தா லெளிதாக 

மன நாசந் தானே யெய்து 
மங்குற்ற மனமிறக்கிற் சநநமர 

ணங்களெனு மரமு மாயு 
மிங்கிப்பா லெனைத்திருடுங் கள்ளனைக்கண் 

டேன் கண்டே னிவன்பேர் நெஞ்சம் 
பொங்குற்ற நெஞ்சத்தா னெடுநாணொக் 

தேனின்று பொன்று விப்பேன் . 


35 


இத்தனை நாண் மனமுத்தைத் துளைத்திலே! 

னின்று துளைத் தியைந்த நூலாற் 
சித்திரமாய்க் கோத்தணிவன் முழுதுணர்ந்த 

தேசிகராற் றெளிந்தே னெல்லாஞ் 


ஞானவாசிட்டம் 


7 : 7 


சுத்தபர மாநந்தர் தோற்றுவிக்கு 

நல்லறிவாஞ் சோதி பெற்றேன் 
மெத்தவீவ னானெனதிங் கிவையெனும்பொய் 

யுள்ளொழித்தேன் மீண்டு நாடேன் , 36 


பேதிக்கு மனமென்னும் பெரும்பகையை 

முழுவலியாற் பிளந்து வென்றேன் 
வாதித்த துய்ரெல்லா மாற்றினே 

னுபசாந்த வாழ்வு பெற்றேன் 
சாதித்த விவேகமே யுனைவணங்கி 

னேனென்று சனகர் கோமான் 
சேதித்த மனவலைவெல் லாமொழித்துத் 

தானேசித் திரம்போ னின்றான் . 


37 


வாளாசித் திரம் போல நெடி திருந்து 

சனகர்பிரான் மாய்த்து நெஞ்சை 
மீளாநல் லுபசாந்த நிறைநெஞ்சா 

லுலகியல்பை மேவிப் பார்த்தான் 
றாளாண்மை யாலியற்றும் பொருளே 

கைக்கொள்ளத் தக்க தேது 
கோளான கற்பனையென் சுபாவவறி 

வாமெனக்குக் குறிக்குங் காலே . 


38 


சுத்தமாய்ச் சொரூபமா மென் னுருவ 

லால் வேறு தோன்றக் காணேன் 
வத்தியான் வாராத பொருணயவேன் 

வந்தபொரு ளனைத்துந் தள்ளே 


18 


பாராயண சிந்தாமணி 


னித்தமாய்த் தன்னிலையி னிற்குமென 

தறிவுருவி னிலையா நிற்பே 
னுத்தவா றேது வரு மதுவருக 

வென் றழுந்தி யொருமை யானான் . 


39 


வானேகு கதிரிரவி நாளியற்றும் 

வாறென்ன வந்து வந்து 
தானேதோன் றிய தொழிலைப் பற்றின்றிச் 

செய்துமெனச் சனக னெண்ணித் 
தீனேய வருகாலஞ் செல்கால 

மிமையளவுஞ் சிந்தை செய்யா 
னூனேறு நிகழ்காலத் தோரிமைப்பி 

னகைதலோ டுலாவ லுற்றான் . 


40 


பேசியதன் விசாரத்தாற் சனகர்பிரான் 

பெரும் பேறு பெற்ற தல்லாற் 
வாசியுள மற்றொன்றால் வந்ததல்ல 

வாரீச மலர்க்கண் மாலே 
யாசிலதாய்ச் செவ்வியதாய்த் தன தான 

விசாரத்தா லடைவ தல்லாற் 
றேசிகரில் லாவீனர் செய்தொழிலாற் 

பெறலாமோ சிற்சொ ரூபம் . 


41 


புறப்பேறு களைவேண்டி யியற்றுகின்ற 

புண்ணியத்தைப் புவியி லுள்ளோர் 
சிறப்பான நல்லறிவு மிகவேண்டு 

மென்றுமுதற் செய்யிற் பேறா 


பானவாசிட்டம் 


79 


மிறப்பான வாபத்து விளைநிலமா 

யிருந்து துயர் வேலை யாகிப் 
பிறப்பான நச்சுமா வித்தாகும் 

பேதைமையைப் பிளக்கல் வேண்டும் . 42 
இலங்கியசிந் தாமணியா மிதயமெனுஞ் 

சரக்கறையி லிருக்கும் போதங் 
கலங்கலிலா விவேகியர்க்குக் கருதுபொருள் 

கற்பகம்போற் கணத்தி னல்குந் 
துலங்குவிசா ரம்படைத்துப் பேதைமைபோய் 

நல்லறிவு தோன்றி னோரை 
விலங்குகவ சத்தோரை யம்புகள்போற் 
காமாதி விகற்பந் தாக்கா . 

43 
பரமாதித் தனை மறைத்துக் கறுத்தறிவற் 

றுக்களித்துப் படர்ந்து மீண்டு 
திரமான வகங்கார முகில்விவே 

கக்காற்மற் சிதறிப் போகும் 
வரமான பதம் வேண்டிற் றன்மன் த்தி 

னாசைமுதன் மாற்ற வேண்டு 
முரமான புவியை முத லுழுதன்றோ 
விளைபயன்க ளுறுகின் றாரே . 

44 


தேவபூஜை. 
தீவினையெல் லாமறுத்து மங்கலமெல் 

லாமுதவுந் தேவ பூஜை 
யாவதெனக் கேட்டலுமே யருள் செய்வான் 

தெய்வந்தான் யாதென் றோதிற் 


80 


டாராயண சிந்தாமணி 


கேவலமே யரியல்ல வரனல்ல 

பூதவுடற் கிடைத்த தல்ல 
வோவுமன மன்றடியு முடிவுமிலாச் 

செயப்படா வுணர்வே தெய்வம் . 45 
பாசமின்றி யுள்ளுணர்வைப் பதினைங் கடிகை பூசிக்கி 
லிராசசூய விலக்கங்க ரிவ்வா றொருகா ளர்ச்சிக்கி 
லாசிலாத பரவெளியி லமர லாகுமி 

து தானே 
யேசில்பரம் யோகமிது தானே பாம கிரியையுமே.46 

ஆக பாடல் 216 . 


கைவல்லிய நவ நீ தம் . 
ஐயனே யென துளேநின் றனந்தஜன் மங்க ளாண்ட 
மெய்யனே பதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி 
உய்யவே முத்திநல்கு முதவிக்கோ ருதவி நாயேன் 
செய்யுமா றொன்றுங்காணேன் றிருவடி போற்றி போற்றி .1 
படமெனு முபாதிபோனாற் ககனமொன் றானாற் போல 
உடலெனு முபாதிபோன வுத்தரஞ் சீவன் முத்தர் 
அடிமுடி நடுவுமின்றி யகம்புற மின்றி நின்ற 
படி திகழ் விதேகமுத்திப் பதமடைந் திருப்பரென்றும் . 
கடநீரின் மேகநீரிற் கண்டவா னிரண்டும் பொய்யே 
குடவானும் பெரியவானுங் கூடியொன் றாமெப்போதும் 
இடமான பிரமஞ்சாட்சி யிரண்டுமெப் போது மேகம் 
டமாகச் சுவானுபூதி சிவோகமென் றிருந்தி டாயே . 

ஆக பாடல் 219 . 


ா ரூப சாரம் 


81 


சாரூபசாரம் . 
சிற்சொருபக் தானே செகசொருப மானவெலாந் 
தற்சொருப சாரமாய்ச் சாற்றவே - பொற்சொருப 
மச்சுரு வாம்போல வதுவ துவாய்த் தோற்றுமொரு 
சொச்சொருபந் தானே துணை. 

E 
சித்தம் பிறந்து செகம்பிறந்து நானெனவோர் 
கத்தன் பிறந்தவழி கண்டோமே - சித்த 
மடங்காமை யேமாயை யம்மாயை மாய்ப்பார் 
திடந்தானே சாயுச் சியம் . 
வெட்டென வும்பேசார் வெகுளார் முகங்கோணா 
ரிட்டபதார்த்தம் பெரியோர்க்கேற்றுவைப்பார் - துட்டர்களைச் 
சேரா ரியாவர்க்கும் தீங்குரையார் கண்சிவந்து 
பாரார் பிறவி தீர்ப் பார் . 

3 
ஞான நூல் கற்றாலு நற்றுறவு பூண்டாலு 
மோன சமாதி முயன்றாலுந் - தானாகி 
யெல்லாக் கவலையுமற் றின்புற் றிருப்பதுவே 
சொல்லாரு முத்திச் சுகம் . 
உன் னுருவாய் நானிருந்த வுண்மைபோ லென்மனமே 
யென்னுருவாய் நீவந் திசைந்தாயே - செய்ந்நன்றி 
பாராட்டு வாருனைப்போ லுண்டோ பரமபதச் 
சீராட்டின் மாறா திரு . 
எங்கும் பொதுவா யிருக்குமொரு சீவன்முத்தர் 
தங்குமிடந் தானே தலவாச - மங்கவர்கள் 
பார்வையே தீர்த்தமவர் பாதார விந்தமலர்ச் 
சேவையே சாயுச்சி யம் . 

6 


82 


பாராயண சிந்தாமணி 


மெத்தென்ற சொல்லும் விருப்பமற்ற நோக்குமெலாஞ் 
சத்தென்ற நெஞ்சுந் தளர்நடையுஞ் -சித்தத் 
தடங்கா மகிழ்வு மனவரதம் பெற்ற 
திடந்தானே ஞானி செயல் . 

7 
பருவசா ரத்தாற் பலிக்குமநு பூதிச் 
சொருபசாரத்தின் சுவையை - யிருசெவியா 
லுண்டிருக்க வல்லா ருலகமெலாந் தாமாகக் 
கண்டிருக்க வல்லார்கள் காண் . 

8 
ஆக பாடல் -227 . 


1 


1 


தத்துவராய சுவாமிகள் அருளிய 

பாடு துறை. 
ஆத்மானுபவத்தின் அருமையுரைத்தல் . 
கான்மறை போதிப் பொரு ளுரைத்து 
நாடறி யக்கல்வி சாற்றி னாலுந் 
தானது வாகை யரிது காணுஞ் 
சலிப்பற நிற்கை யரிது காணும் . 
இணங்காமை யெல்லா மறத் துறந்தே 
யிருட்டற வேதாந்த மோதி னாலும் 
பிணங்கர் திருக்கை யரிது காணும் 
பேரின்ப் மாகை யரிது காணும் . 
எல்லையி லாகம மேற வோதி 
யேதுக்க ளெல்லா மியம்பி 
மல்ல லறுக்கை யரிது காணு 
மறிவா யிருக்கை யரிது காணும் 


2 


லுை 


3 


பாடுதுறை 


83 . 


4 


5 


6 


பற்றற விட்டுத் தலைப றித்துப் 
பாணியைப் பண்ணிப் பயின்றக் காலு 
முற்றநிலை நிற்கை யரிது காணு 
முடியநிலை நிற்கை யரிது காணும் . 
ஆறு சமயப் பொருளுங் கற்றே 
யங்குள்ள தர்க்கங்கள் சாற்றி னாலும் 
ஆறி யிருக்கை யரிது காணு 
மதுவிது வாகை யரிது காணும் . 
வேறு பிறிதிலா மெய்ம்மை தன்னை 
வித்தார மாக விளம்பி னாலும் 
ஆறி யிருக்கை யரிது காணு 
மவிரோத மாகை யரிது காணும் . 
தேறி யுலக மனைத்தினையுஞ் 
சிற்பர மாகநாஞ் செப்பி னாலும் 
ஆறி யிருக்கை யரிது காணு 
மவிரோத மாகை யரிது காணும் . 

குரு தரிசனம் விரும்பல் - பல்லி , 
அருவுருவ லானுருவ மாகிவரு மாகி 
லா திமறை தேடரிய வண்ணல்வரு மாகிற் 
சொரூபனெனை யுடையநல தோழன்வரு மாகிற் 
றுளக்கமற நல்ல திசை சொல்லுசிறு பல்லி , 
ஓடுமன நம்மினுட னுறவுசெயு மாகி 
லுள்ள நிலை மெள்ளவுணர் வாகிவரு மாகி 
னாடுமிட மெங்குமறி வாகிவிடு மாகி 
னல்லகுர னல்ல திசை சொல்லுசிறு பல்லி . 


8 


9 


84 


பாராயண சிந்தாமணி 


செப்பமுடி யாதபொருள் செப்பவரு மாகிற் 
சிலுப்பற விழுத்தவல தீரன் வரு மாகி 
லிப்பவ மறுத்தகழ லிங்கன்வரு மாகி 
லின்னமொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 


10 


11 


ஆறவடி வைக்கவல வாதிவரு மாகி 
லருஞ்சிவமெ னக்கெளிய வையன்வரு மாகில் 
வேறுமொழி யாவிரகன் வீதிவரு மாகின் 
மீளவொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 
இரவுபக லொழியவரு மிரவிவரு மாகி 
லின்பவடி வானசிவ மிங்கன்வரு மாகில் 
விரவியெனை யாள வல வீரன்வரு மாகின் 
மீளவொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 


12 


13 


என் னுளமிர் தூறிநிறை யின்பம்வரு மாகி 
லென்றுமொழி யாதபர மேசன்வரு மாகின் 
மன்னு முணர் வாகியம ணாளன்வ மாகில் 
வாழவொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 
உம்பர்கட மக்கரிய வும்பன்வரு மாகி 
லுரையுணர்வி றந்தவுணர் வுருவன்வரு மாகி 
லெம்பர மறத்திகழு மின்பம்வரு மாகி 
லின்னமொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 


14 


போகாத மாயையைப் போக்கிட லாவதும் 
புண்ணியம் பாவம் புறத்திட லாவதும் 
ஆகா தழியா திருந்திட லாவது 
மறிவே வடிவா யிருந்திடி னல்லவோ . 


15 


பாடுதுறை 


85 


* 


என்னிலே யாவையுங் கண்டிட லாவதும் 
யாவையு ளென்னையுங் கண்டிட லாவதும் 
அன்னியங் கண்டிலோ மென்றிட லாவது 
மறிவே வடிவா யிருந்திடி னல்லவோ . 

16 
மோகாதி யெல்லா முறித்திட லாவது 
முற்றுமுற் கன்மங்க ளற்றிட லாவதும் 
ஆகா தழியா திருந்திட லாவது 
மறிவே வடிவா யிருந் திடி னல்லவோ . 

17 
இந்தப் பிறப்பினின் றேறிட லாவது 
மேகாந்த மாகி யிருந்திட லாவதும் 
அந்தக் காண மறுத்திட லாவது 
மறிவே வடிவா யிருந்திடி னல்லவோ. 

18 
தாலாட்டு. 
ஆதிபரா பரத்தை யன்புடனே தாலாட்டச் 
சோதிமய மாய் நிறைந்த தூயகுரு தாள் துணையே . 1 
காதலுட னின்பக் கணபதியைக் கைதொழுது 
சேதன மாய்நிறைந்த தேவினிலை கூறுகின்றேன் . 2 
பாதியிலே வேறாகிப் பம்புபிழை யுற்றாலும் 
பேதமென்று தள்ளாமல் பேணுதற்கு வேண்டுகின்றேன் . 
வேதனைக ளற்றதொரு விஸ்தார மண்டபத்தில் 
சாதனங்க ணாலுமங்கே சதுரான மேடைகளாம் . 4 
மனமென்று சொல்கின்ற மாசற்ற சட்டத்திற் 
றனமெனுந்தத் துவமசியைச் சதுராணி யாயமைத்து . 
மனனஞ்செயும் யுக்திதனை மடங்காத கட்டையாக்கித் 
துனுசுருதி வாக்கியத்தைத் தூயதாய்க் கடைச்சலிட்டு , 


86 


பாராயண சிந்தாமணி 


12 


நிதித்தியா சனந்தன்னை நேர்த்தியுள்ள பலகையெனப் 

1 
பதித்தசுயம் பிரகாச பரரூபத் தொட்டிலுக்கு . 
அனுபந்தம் நாலு மதற்குள்ள கால்கள தாம் 

8 
துனுமைத் திரியாதி தொடக்கற்ற மேல்வளையம் . 
நால்வேத சாரமெனும் நற்பொருளே சங்கிலியாம் 
நூல்வகையி லோர்ந்தசித்தே நுணுகுசா கொண்டிய தாம் . 
தகும்பிரஞ் ஞா னமென்ற தனிப்பொருளே மெத்தையதாம் 
அகம்ப்ரஹ்ம மென்றபத மழகுள்ள தலையணையாம் . 10 
சச்சிதா னந்தமயந் தாமாய் நிறைந்துள்ள 
நிச்சயமென்று சொல்லும் நிஷ்டையிலே தானிருந்தார். 
சின்மய மாய்நிறைந்த சித்ரூபத் தொட்டிலிலே 
தன்மய மாய்ப்படுத்த சற்குருவே கண்வளரீர் . 
அயமாத்மா ப்ரஹ்மமென் றருள்கின்ற நித்திரையைச் 
சுபமாகச் செய்கின்ற சொரூபரே கண்வளரீர் . 13 
ஆறுச மாதியென்ற வானந்த நித்திரையை 
மாறாது செய்கின்ற மத்குருவே கண்வளரீர் . 14 
தானாய் நிறைந்திருக்கும் சத்ரூப மானவஸ்து 
மோனமே யெப்பொழுதம் முன்னாகிக் கண்வளரீர்.15 
இந்தச் சகமறந் தெப்பொழுதுந் தானாகிச் 
சிந்தை யொழித்து நின்ற சின்மயரே கண்வளரீர் . 16 
பேச்சிறந்து நின்றபேராநந்த வாரிதியில் 
வாச்சிமுத லொன்று மற்ற வஸ் துவே கண்வளரீர் . 17 
பத்தம றுத்து நிற்கும் பரமானந் தசுகத்தைத் 
தந்துநி லைக்கவைத்த தன்மையரே கண்வளரீர் . 18 


பாடுதுறை 


87 


அஞ்ஞானக் கண்மூடி யறிவாக வேநிறைந்து 
பிரஞ்ஞான நிஷ்டையிலே ப்ரஹ்மமே கண்வளரீர் . 19 
பசையில்மோ கமறுத்துப் பரமாகி யெப்பொழுதும் 
அசையாம லேநிலைத்த வாரியரே கண்வளரீர் . 20 
அறியா மயக்கொழித்து அத்வைத நித்திரையை 
நெறியாகச் செய்கின்ற நித்தியரே கண்வளரீர் . 21 
சர்வமுந் தானாகிச் சலியாக லேநிலைத்துக் 
கரியாய்வி ளங்குகின்ற காரணரே கண்வளரீர் . 

22 
அந்தரத் தைப்போலே யாதார மாயடைந்தார் 
பந்தம றுத்தருளும் பரமரே கண்வளரீர் . 23 


அஞ்ஞவதைப்பரணி . 
அழுக்கிலவர் செயவேண்டுந் தவமு மில்லை 
அழுக்குடையோர் செய்வதிலை யாத லாலே 
ஒழுக்குடைய நல்வினையு முயர்ந்தோர்க் கில்லை 
ஒழிந்தோர்க்கு மில்லெனினு மொவ்வா சொவ்வார் . 1 
தேராதா ரல்லரோ சேயிழையா ரெனத் திகைப்பார் 
ஆராயு மறிவுடையார்க் கருவருப்பே யல்லவோ , 2 

பாடல்-270 .. 


சாந்தலிங்க சுவாமிகள் அருளியது . 
இன்ப மாய திடையறா தோங்கவும் 
துன்ப மாயது தூரத்து ணீங்கவு 
முன்ப ராபரன் மொய்குழ லோடணைந் 
தன்பி னீன்றவொ ரானையைப் போற்றுவாம் . 1 


88 


பாராயண சிந்தாமணி 


வைராக்கிய சதகம் . 
வாய்மை யீ துணர்ந் திடுதிநன் னெஞ்சமே 

வருகணத் தேதேனு 
நீநி னைந்திடே லவ்வள வுடலுற 

னிச்சயிப் பரிதத்தாற் 
போய தோர்கணச் செயலுனேல் பயனிலை 

புகனிகழ் கணத்தேனுந் 
தீமை நன்மைநீ நினைவதென் வினைவழிச் 
சிவன்றரு குதலாலே . 

வைராக்கிய தீபம் . 
பகர்தரு தொழில்க ளனைத்துமோர் சிறிது 

பண்ணவேண் டுவபணி விடுத்துப் 
புகலுரை யடக்கித் தனியிடத் திருந்து 

போற்றிசெய் தருட்குரு பதம்பின் 
மிகமுயன் றிதய வருத்தமெய் தாமன் 

மெலிந்துகை விடு தல்செய் யாம 
லகமுக மாக்கி மனத்தைநா டொறுமோ 
ரைம்புல னொழித்தசை வறுப்பான் . 

அவிரோதவுந்தியார். 
தாங்கு பற்றற்ற சகலத் தியாகத்தி 
னோங்கு தருமமே துந்தீபற 
உள்ளது வீட்டிற்கஃ துந்தீபற . 
எல்லோர்க்குங் காலன் றுறவீவ னீயாமு 
னல்லோர் துறப்பர் தா முந்தீபற 
கன்றறி வார்களென் றுந்தீபற . 

ஆக பாடல் -275 , 


3 


5 


அத்துவதவுண்மை 


89 


விளங்காது , 


வாறு 


முழுதும் 


ஸ்ரீகுமாரதேவர் அருளிய அத்துவிதவுண்மை . 

மேலாஞ் சதுட்ட சாதனங்கண் மேவிநிறைந்த 
பேர்க்கு ரைக்கின் , மேலா மதுநா மெனத்திடமாய் 
விளங்கு மவையில் லா தவர்க்கு , மேலாம் பரமன் 
மான்மழுவாய் விளங்கி யுரைத்தும் 
மேலாஞ் சாதனங்கள்வர மேவ வேண்டுஞ் சாது 
சங்கம் . 

1 
மரத்தை நோக்கின் மதகரியு 

மறைந்து விளங்கு மதைநோக்கின் 
மரத்தை மறைத்துத் தான் விளங்கும் 

போலச்சக 
பரத்தை நோக்கி னதின் மறைந்து 

பரமாய் விளங்குஞ் சகநோக்கில் 
பரத்தை மறைத்துத் தான் விளங்கும் 
பரமே யனைத்து மாதலினால் . 

2 
நாம ரூபந் தனைநோக்கி நாடன் மனமும் புறமுக 
மும், நாம ரூபந் தனைநீக்கி நாடல் அறிவு முண்முக 
மும் , நாம ரூபத் தெவ்வளவு நாட்டஞ் சொரூபந் 
தோன்றாது , நாம ரூப நாட்டம்விடி னமது சொரூபம் 
தோன்றியிடும் . 

3 
விருத்தி யொன்று மில்லாமல் விளங்கு நிலையே 
நாமதனில் , விருத்தி தோன்றின் முன்பினின்றி விளங் 
குஞ் செகசீ வபரங்கள் , விருத்தி நீங்கின் முப்பொரு 
ளும் விளங்கி டாமற் றதனாலே , விருத்தி தானே பந்த 
மதாம் விருத்தி யொழிவே வீடாகும். 


90 


பாராயண சிந்தாமணி 


தானாய்ப்பார்த் திடுமிடத்திற் சகலமுந்தா னாய்த்தோன்றுந் 
தானாய்ப்பர் ராவிடத்திற் சகலமும்வே றாய்த்தோன்றும் . 5 
தன்னினைவி னாலே சகமாய் விரிந்ததெனத் 
தன்னினைவை நீங்கித் தானா யிருந்தனமே . 

6 
உண்டா யொடுங்குவது முண்டான தன்னிடத்தே 
யுண்டாகு மென்றே யொடுங்கி யிருந்தனமே . 7 
படித்தறிந்த போதே பலகலையா கமங்களெலா 
மெடுத்தெறிந்து விட்டே னெனைவிடவே றிலையென்றே, 


ஆக பாடல் -283 . 


ஸ்ரீ சதாசிவப் பிரஹ்மேந்திரர் அருளிய 

அத்து விதரசமஞ்சரி . 
வானிறம்போற் றிகழத்தி யாசபே 

தத்தினான் மறைபட் டாலு 
ஞானகன மானபொருள் கண்டவொரு 

தற்சுவையை நனிநீங் காதா 
லூனமுறு பற்பலச ராசரவி 

சித்திரத்தோ டொன்றி னாலுந் 
தானமரும் படவியல்பைச் சித்திரவத் 

திரமென்றுந் தணந்திடாதே . 
தன்னியல்பிற் றற்சுவையாய்ச் சச்சிதா 

னந்தமதாய்த் தயங்கு மென்பாற் 
றுன்னியமா மோகத்தா லுண்டெனச்சொற் 

றிடுமிந்தத் தொன்மை ஞால 


. 


1 


1 


அத்து வி தர சமஞ்சரி 


91 


2 


மன்னியவோ ரிடத்திலுங்கா ணப்படா 

தருவுருவே வடிவ மாகு 
மன்னியவிண் ணோவியமே போலுமென 

வையமற மதித்து மியாமே . 
ஞாலமதி லுறுவிபவ நனிபரம 

வற்புதமாய் நண்ணு மேனுஞ் 
சாலவத னதுவாய்மை தனையறிந்த 

மாதீரன் றனைம யக்கா 
கோலமட வரல்வேடங் குசம்பையின்மே 

லலங்கரித்துக் கொள்ளா நின்றோன் 
கேலவினத் தாற்றனைத்தேர் விடலையையா 

யினுமயக்கக் கிட்டா னீடே . 


3 


பிரமவநு பூதிதரு மொருசுவையா 

னிறைவுபெறு பெரியோர் தம்பாற் 
கருமவநு பந்தத்தால் வருவிதிக 

ளெல்லாமுங் கழன்று போமே 
வரமருள்சித் தர்கெடெரிவித் திடுமிரசா 

யனமருந்தி மகிழ்வார்ந் தோர்பாற் 
நரமுறுபா கத்தால்வந் துறுமருந்தின் 
விதிகளெலார் தங்குங் கொல்லோ . 

ஆத்ம வித்யாவிலாசம் . 
எவ்வுருவ மது தனையும் பார்த்திலனாய் 

வார்த்தையொன்று மியம்பா னாகிச் 
செவ்வியநல் வசனமதைச் சிறிதேனும் 

சிரவணமே செய்யர் 


4 


5 


-நீதியினையீ ரடியுலா வந்தே 
92 

பாராயண சிந்தாமணி 
யொவ்விலவின் பூமியினி னிட்டையினை 

பெப்பொழுது முற்றா னாகித் 
தெவ்விலவிவ் வருந்தவனென் மாயோகி 

காட்டமெனச் செறிகின் றானே . 
சென்றவெவை தமையுமொரு சிறிதேனு 

நினையானாய்ச் செறிப வாகி 
நன்றுவரு பவையினையுஞ் சிறிதுமுளத் 

தெண்ணானாய் நயன நோக்க 
நின்றவிவை யெவைதமையு நோக்கலொடு 

நினைத்தலின்றி நிமல னாகி 
வென்றசமத் தார்த்தசம ரசனான 
வோரொருவன் விளங்கு வானே . 

ஆக பாடல்-289 . 

நிஷ்டானு பூ தி . 
ஆதனத் திருந்தே சாதனைசெயும்போ 

தலைதரு மனமடடங் காமற் 
போதுமே யெனினுங் கேவல மயக்கம் 

புரியுமே யெனினுழங் கெழுந்து 


6 


நிலவுமா தனத்தினிற் பொருந்தி 
யோ துசா தனையி லுறு தியோ டிருப்ப 

தியோகியர்க் கியல்பதா மன்றே , 
ஆதனத் திருந்தே சாதனை புரிந்தா 

லடங்கிடாப் பொறிபுல னடங்கும் 
ஆதனத் திருந்தே சாதனை புரிந்தா 

லடங்கிடு மனோவிடயங்கள் 


நிஷ்டானு பூதி 


93 


ஆதனத் திருந்தே சாதனை புரிந்தா 

வறிவறி யாமைக ளொழியும் 
ஆதனத் திருந்தே சாதனை புரிந்தா 

லகண்டவீட்டைவது நிசமே . 


2 


ஆக பாடல் -291 . 


தாயுமானசுவாமிகள் அருளியது . 
அங்கிங் கெனாதபடி யெங்கும்ப்ர காசமா 

யானந்த பூர்த்தி யாகி 
அருளொடு நிறைந்ததெது தன்னருள் வெளிக்குளே 
யகிலாண்ட 

கோடி யெல்லாம் 
தங்கும் படிக்கிச்சை வைத்துயிர்க் குயிராய்த் 

தழைத்ததெது மனவாக் கினில் 
தட்டாம னின்றதெது சமயகோ டிகளெலாந் 

தந்தெய்வ மெந்தெய்வ மென் 
றெங்குந் தொடர்ந்தெதிர் வழக்கிடவு நின்றதெ 

வெங்கணும் பெருவ ழக்காய் 
யாதினும் வல்லவொரு சித்தாகி யின்பமா 

யென்றைக்கு முள்ள தெதுமேல் 
கங்குல்பக லறநின்ற வெல்லையுள தெதுவது 

கருத்திற் கிசைந்த ததுவே 
கண்டன வெலாமோன வுருவெளிய தாகவுங் 
கருதியஞ் சலிசெய் குவாம் . 

1 
பெருவெளியா யைம்பூதம் பிறப்பிடமாய்ப் பே 
சாத பெரிய மோனம் , வருமிடமாய் மனமாதிக் கெட் 
டாத பேரின்ப மயமாய் ஞானக் , குருவருளாற் காட் 


94 


பாராயண சிந்தாமணி 


டிடவு மன்பரைக்கோத் தறவிழுங்கிக் கொண்டப் 
பாலும் , தெரிவரி தாய்க் கலந்ததெந்தப் பொருளந்தப் 
பொருளினையாஞ் சிந்தை செய்வாம் 

2 


- 


எந்நாளு முடலிலே யுயிரா முனைப்பேர் லிருக்க 
விலை யோமனதெனு -மியானுமென் னட்பாம் பிராண 
னு மெமைச்சடம தென்றுனைச் சித்தென்றுமே , யந் 
நாளி லெவனோ பிரித்தா னதைக்கேட்ட வன்று முத 
லின்றுவரையு - மநியாய மாயெமை யடக்கிக் குறுக் 
கேயடர்ந்தரசு பண்ணியெங்கண் , முன்னாக நீயென்ன 
கோட்டைகொண் டாயென்று மூடமன மிகமேச 
மூண்டெரியு மனலிட்ட மெழுகா யுளங்கருகன் முறை 
மையோ பதினாயிரஞ், சொன்னாலு நின்னரு ளிரங்க 
விலை யேயினிச் சுகம் வருவதெப்படி சொலாய் - சுத்த 
நிர்க் குணமான பாதெய்வ மேபரஞ் சோதியே சுக 
வாரியே . 

3 


புத்தமிர்த போகமுங் கற்பகந னீழலிற் பொலி 
வுற விருக்குமியல்பும் - பொன்னுலகி லயிரா வதத் 
தேறு வரிசையும் பூமண்ட லாதிக்கமு , மத்தவெறி 
யினர் வேண்டு மாலென்று தள்ளவுமெ மாலுமொரு 
சுட்டுமறவே - வைக்கின்ற வைப்பாளன் மௌனதே 
சிகனென்ன வந்தநின் னருள்வாழிகாண் , சுத்தபரி 
ரண வகண்டமே யேகமே சுருதிமுடி வானபொ 
ருளே -- சொல்லரிய வுயிரினிடை யங்கங்கு நின்றருள் 
சுரந்துபொழி கருணைமுகிலே , சித்திநிலை முத்திநிலை 
விளைகின்ற பூமியே தேடரிய சத்தாகியென் --சித்த 


தாயுமானவர் 


95 


மிசை குடிகொண்ட வறிவான தெய்வமே தேசோ 
மயானந்தமே. 

4 
எவ்வுயிர்த் திரளு முலகிலென்னுயி ரெனக்கு 
ழைந்துருகி நன்மையா - யிதமு ரைப்பவென தென்ற 
யாவையு மெடுத்தெறிந்துமத யானை போற் , கவ்வை 
யற்றநடை பயில வன்பரடி கண்டதே யருளின் வடிவ 
மாக்- கண்ட யாவையு மகண்ட மென்ன விரு கைகு 
வித்து மலர் தூவியே , பவ்வ வெண்டிரை கொடுத்த 
தண்டாளம் விழியு திர்ப்ப மொழிகுள றியே - பாடி 
யாடியு ளுடைந்து டைந்தெழுது பாவையொத் தசைத 
லின்றியே , திவ்ய வன்புருவ மாகியன்பரொடு மின்ப . 
வீட்டினி லிருப்பனோ- 

தெரிவ தற்கரிய பிரமமே 
யமல சிற்சு கோதய விலாசமே . 

5 
நினைவொன்று நினையாம நிற்கிகை மென்பார் 

நிற்குமிட மேயருளா நிட்டையரு ளொட்டுந் 
தனையென்று மறந்திருப்ப வருள்வடிவா னதுமேந் 

றட்டியெழுந் திருக்குமின்பந் தன்மயமே யதுவாம் 
பினையொன்று மிலையந்த வின்பமெனு நிலயம் 

பெற்றாரே பிறவாமை பெற்றார்மற் றுந்தான் 
மனையென்று மகவென்றுஞ் சுற்றமென்று மசுத்த 
வாதனையா மாசையொழி மன்னொருசொற் கொண்டே .6 

நடக்கினு மோடினு நிற்கினும் வேறொரு நாட்ட 
மின்றிக் , கிடக்கினுஞ் செவ்வி திருக்கினு நல்லருட் 
கேள்வியிலே , தொடக்குமென் னெஞ்ச மனமற்ற , 
பூரணத் தொட்டிக்குளே , முடக்குவன் யான்பா 
மானந்த நித்திரை மூடிடுமே . 

7 


96 


பாராயண சிந்தாமனி 


சும்மா விருக்கச் சுகஞ்சுக மென்று சுருதியெல் 
லாம் , அம்மா நிரந்தரஞ் சொல்லவுங் கேட்டு மறிவின் 
றியே , பெம்மான் மவுனி மொழியையுந் தப்பியென் 
பேதைமையால் , வெம்மாயக் காட்டி லலைந்தேனந் 
தோவென் விதிவசமே. 

8 
நீங்காச் சிவயோக நித்திரைகொண் டேயிருந்து 
தேங்காக் கருணைவெள்ளந் தேக்குவது மெக்காலம் . 9 

ஆக பாடல்-300 . 
சிவ ஞான வள்ளலார் . 
கல்லா லமர்ந்தாரைக் கண்மூன் றுடையாரைச் 
சொல்லாமற் சொல்லவந்த தூயாரைப் - பல்காலுஞ் 
சிந்தி சிவோகஞ் சிவோகஞ் சிவோகமென 
வந்தி பிறப்பறு மாணா. 

1 
நிராமயமாய் நிட்களமாய் நித்தியமாய் நின்மலமாய்ப் 
புராதனமா யசஞ்சலமாய்ப் பூரணமாய்ப் புனிதமாய்ச் 
சராசரமாய்ச் சாக்கியாய்ச் சத்தியமாய்ச் சித்துருவாய்ப் 
பராபரமாய் வெறுவெளியா யிருக்குமந்தப் பரமசிவம் . 
அருளது சத்தியாகு மரன்றனக் கருளையின்றித் 
தெருள்சிவ மில்லையந்தச் சிவமின்றிச் சத்தியில்லை 
மருளினை யருளால்வாட்டி மன்னுயிர்க் களிப்பன்கண்கட் 
கிருளினை யொளியாலோட்டு மிரவியைப் போலவீசன் . 
சத்திதா னாதமாதி தானாகுஞ் சிவமுமந்தச் 
சத்திதா னாதியாகுந் தரும்வடி வானவெல்லாஞ் 
சத்தியுஞ் சிவமுமாகுஞ் சத்திதான் சத்தனுக்குச் 
சத்தியாஞ் சத்தன்வேண்டிற் றெல்லாமாஞ் சத்திதானே . 


சிவ ஞான வள்ளலார் 


97 


நாமது 


என்று மிருந்த படியிருக்கு மியல்பே யென்னு 
மொருவேத , மொன்றே யொழிய விரண்டாம்வத் 
தில்லை யென்னு மொரு வேதம் , வென்றிப் பரமு நீயும் 
வே றில்லை யென்னு மொருவேதந் , துன்று மதுவே நீ 
யானா யென்றே சொல்லு மொருவேதம் . 

5 . 
ஓமாதி வாக்கிய மொன்றைப் பிடித்தவ ருத்தமர்கள் 
சாமாறு மந்நிலை நிற்பவர் சத்தியர் சற்குருவா 
லாமா றறிந்தவ ரந்தண ரியோகிக ளஞ்சடக்கிக் 
காமாதி குற்றங் களைந்தவர் காண்கச்சி யேகம்பனே . 6 
காமமா திகளை நீத்துக் கரணவா தனைக டந்து , 
வெனுஞ்சம் பந்த ஞானமே ஞான மாகி , ஓமொ 
ழிப் பொருளைத் தேறி யுணர்வுண ராமை போக்கி , 
யாமை போ லைந்த டக்கி நிற்பதே யமல யோகம் . 7 
ஆகையாற் கருத்தடங்கி யசைவவற 

லியோகமாகு 
நாகமார் முழைஞ்சுபூங்கா நதிபாழுங் கோயிலாதி 
யோகதா னங்கள் புக்கி யுயர்சிவோ கம்பாவித்துத் 
தேகமா திகணானல்ல வென்றுசித் திரம்போனிற்பாய் . 
சர்ந்தமு நோன்புந் தவமு மடக்கமுந் தண்ணளியும் 
வாய்ந்த குருசொலும் வாக்கியங் கேட்டு மனமவன்பால் 
காந்தமு மூசியுங் கண்ணுங் கதிருங் கலப்பதுபோ 
லேய்ந்தது வேமுத்தி யென்றா னெழிற்கச்சி யேகம்பனே . 9 
பாலையும் தேனையும் வேம்பாக்கு மானந்தப் பாதையிலே 
சால நடத்தியென் மும்மத வாய்தற் றடையகற்றி 
நாலு மறைசொலு நாதாந்த முத்தியை நண்ணுவித்தா 
னேலக் குழலிக் கினியபி ரான்கச்சி யேகம்பனே . 10 

7 


981 


பாராயண சிந்தாமணி 


மெய்யைப் பொய்யென்றான் வெளியை நல்ல டென்றான் 
சைவத் துரைகாழி சம்பந்தன் - ஐயமற 
நின்போதம் போமிடத்தே நீயே சிவமென்றா 
னென்போதத் துள்ளே யிருந்து . 

11 
ஆலயமே காய மறிவே சிவலிங்க 
மாலயனுங் காணாத வள்ளலுக்குச் சீலமுறு 
மன்பேயபிடேக மன்போல் லர்ச்சனையு 
மன்பேகை வேத்தியமு மாம் . 


12 


காயந் துவளாமற் கரண மசையாமல் 
வாயும் பதையாமன் மாற்றியே - நேயத் 
தறிவா நந்தத்தி லரைக்கணநின் றாலும் 
பிறவார் சிவனாணை பின் . 


13 


ஆக்கறக்கு மந்நோ மம்புவிழு மந்நேர 
நோக்கிமைக்கு மந்நேர நுண்ணறிவா - னீக்கமற 
நானென் னும் போத நழுவிச் சிவமானார்க் 
கீனபிறப் புண்டோ வினி . 

14 


அறியா தனவெல்லா மாங்காங் கறியப் 
பிறியா தனவெல்லாம் பேசி -- நெறியாரும் 
பக்குவத்தின் மெய்ஞ்ஞானப் பாலருத்து விக்குமொரு 
சற்குருவைப் போலுமுண்டோ தாய் . 15 
உள்ள மெனு மாநந்த வோங்கன் மிசையேறி 
வெள்ள வெளிக் குள்ளே விளையாடும்- பிள்ளை 
யுலகமெனுஞ் சேரிக் கொருகாலும் வாரார் 
கலகம் விளையுமெனக் கண்டு . 

16 


ான வள்ளலார் 


99 


பாசா 


ஒருகோடி சூரியர்க ளொக்கவு தித் தாலும் 
குருடர்க் கிருளகலாக் கோட்போல்-- மருடீர 
வாசா னுரைத்தாலு மஞ்ஞானச் சித்தர்க்குப் 
நீங்கர்து பார் . 

17 
சத்தம் பிறந்திடத்தே சகலகலை யும் பிறக்கு 
மத்த னுரைத்த தறியாயோ - வன்றுரைத்த 
சத்தமே சத்தமாஞ் சஞ்சலமொன் றில்லாத 
சித்தமே சுத்த சிவம் . 

18 
இந்திரியக் கள்வ ரிருட்காலம் பேருறக்கம் 
வந்திடுமோ வென்று வழிபார்ப்பர் - முந்தி 
யமையாம னாளு மகல்ஞானக் கண்ணி 
லிமையாம னோக்கி யிரு . 

19 
கண்ணுடைய வள்ளலார் . 
நீர்க்குப் பதமு நெருப்புச் சுடுந்தொழிலும் 
காற்றைச் சலிக்கவுமார் கற்பித்தார் - ஆர்க்குமிது 
போகா மனாதி புதைக்குநிழல் போலா நீ 
யாகாயம் போற்பா ரறும் .. 

20 
என்னாணை என்னாணை என்னாணை யேகமிரண் 
டென்னாமற் சும்மா விருவென்று -- சொன்னான் 
திருஞான சம்பந்தன் சீர்காழி நாடன் 
அருளாளன் ஞானவினோ தன் . 

ஆக பாடல் -321 . 
திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் . 
அன்றறிவா மென்னா தறஞ்செய்க மற்றது 
பொன்றுங்காற் பொன்றாத் துணை , 

1 


21 


100 


பாராயண சிந்தாமணி 


2 


ஒருபொழுதும் வாழ்வ தறியார் கருதுப 
கோடியு மல்ல பல . 
அவாவென்ப வெல்லா வுயிர்க்குமெஞ் ஞான்றுந் 
தவா அப் பிறப்பீனும் வித்து . 


3 


ஔவையார் அருளியது . 
ஈதலறந் தீவினைவிட் டீட்டல்பொரு ளெஞ்ஞான்றுங் 
காத லிருவர் கருத்தொருமித் - தாதரவு 
பட்டதே யின்பம் பரனை நினைந் திம்மூன்றும் 
விட்டதே பேரின்ப வீடு . 


4 


சிவவாக்கியர். 
ஆதியான தொன் றுமே யநேகரூப ரூபமாய்ச் 
சாதிபேத மாயெழுந்து சர்வசீவ னானபின் 
ஆதியோடு கூடி மீண் டெழுந்தசன்ம மானபின் 
சோதியான ஞானியாருஞ் சுத்தமா யிருப்பரே , 5 
மருளிலே பிறந்தி றந்து மாயைரூப மாகிய 
விருளிலே தயங்குகின்ற வேழைமாந்தர் காண்மினோ 
பொருளிலே தவம்புனைந்து பொருந்திநோக்க வல்லிரேல் 
மருளதேது வன்னியின் மறைந்ததே சிவாயமே . 6 

திருப்போரூர்ச் சந்நிதிமுறை. 
அலையி லாத சாகரம்போ லனிலஞ் சேரா விளக் 
கதுபோல் , அருங்க லிரும்பொன் சமமாகி யான தராசி 
னுனியதுபோல் , நிலையொன் றியநற் சமா தியுற்று 
நின்றாட் கமலத் தெழும்பிரச , நிறைவா ரிதியிற் 
புகுந்ததனி னேசித் தடியே னிருப்பேனோ, விலையின் 


ப்போரூர்ச்ச 


முறை 


101 


மகுடத் திருமுடியாய் மிளிர்குண் டலங்கள் செறி 
காதா , வியன்கே யூரத் திருத்தோளா விஞ்சுஞ் 
சதங்கை சூழ்தாளா, புலையுங் கொலையுங் களவுமிலாப் 
புனிதத் தவத்தோர் தொழுதேத்தும் , புராரி குமரா 
வுமைசிறுவா போரூர் முருகப் பெருமாளே. 7 

குகை நமசிவாயர் . 
செப்பரிய ஞானச் செழுஞ்சுடரே சோணகிரி 
யப்பனே நன்னூ லறிந்தாலு - மிப்புவியிற் 
கொண்டகுரு வைப்பொருளாக் கொள்ளார் பயனேது 
கண்டவெலாம் வீணிலே கற்று . 

குரு நமசிவாயர். 
சற்குருவைப் போற்றாமற் சற்குருவைச் சாற்றாமற் 
சற்குருவைச் சந்ததமுஞ் சாராமற் -- சற்குருவை 
நின்றா தரியாம னீள்பிறவி நீங்கிடுமோ 
மன்றா சிதம்பரதே வா . 

9 
குசேலோபாக்கியானம் . 
மதலையைப் பெறுநாட் டுன்பம் 

வளர்த்தி 
நாளுந் துன்பம் , விதலைநோ யடையிற் றுன்பம் வியன் 
பரு வத்துந் துன்பம் , கதமுறு கால தூதர் கைப்பற் 
றிற் கணக்கிற் றுன்பம் , இதமுற லெந்தாள் சேயா 
லெற்றைக்குந் துன்ப மானால் . 

10 


மூவர் அம்மானை . 
பாட்டைப் உத்துப் பயனறிய மாட்டா தார் 
ஏட்டைப் படித்தோதி யெய்தினர்கா ணம்மானே 


படி 


102 


பாராயண சிந்தாமணி 


ஏட்டைப் படித்தோதி யெய்தினரே யாமாகில் 
பாட்டின் விதியின் பயனறியா ரம்மானே 
பயனறியா வாசியன்றோ பட்டனர்கா ணம்மானே . 11 


நாலடியார். 
துகடீர் பெருஞ்செல்வந் தோன்றியக்கா றொட்டுப் 
பகடு நடந்தகூழ் பல்லாரோ 
வகடுற யார்மாட்டு நில்லாது செல்வஞ் 
சகடக்காற் போல வரும் . 


டுண்க 


12 


பிரபோத சந்திரோதயம் . 
நன்றுந் திய நெஞ்சத்திடை நாடித்தெளி வுற்றே , 
யென் றுந்தனி நிலைபெற்றிடு மின்பப்பொரு ளுடை 
யார் , துன்றும்பெரு வெள்ளத்திடை தோன்றுக்குமி 
ழியைப் போற் , பொன் றும்பொரு ளையுமேயொரு 
பொருளாய் நினைவாரோ . 

13 
சிவபோகசாரம் . 
எத்தனை தான் கற்றாலு மெத்தனை தான் கேட்டாலு 
மெத்தனைசா தித்தாலு மின்புறார் - சித்தமே 
மெய்யாகத் தோன்றி விடுமுலக வாழ்வனைத்தும் 
பொய்யாகத் தோன்றாத போது , 

14 
ஞானசுகாதீத வெண்பா . 
நூறுகோடி நாளிருந்து நூல்கள் பல கற்றாலு 
மாறுகோடி சித்தி படைந்தாலும் - பேறில்லை 
நித்தன் மலாடிக்கே நீக்கமற வேநின்று 
அத்துவிதங் காணா தவர் . 

15 


ச சிவன்னபோதம் 


103 


சசிவன்ன போதம் . 
ஐயறி வறிந்தவை யடங்கினவரேனும் 
மெய்யறிவி லா தவர்கள் வீடது பெறாரே , 

16 
பிரத்தியட்சானுபூதி விளக்கம் . 
உள்ளும் புறம்பு மொழியா வெளியன்றி யொ 
ன்று மிலை , உள்ளும் புறம்பெனச் சொல்லாத தெப் 
பொரு ளொன்றுமிலை , உள்ளும் புறம்பெனச் சொல் 
லல் வெளிபற்றி யோர்ந்திலமோ , உள்ளும் புறம்பும் 
வெளிநாட்டங் கொண்டுய்ம்மி னுத்தமரே. 17 


எதுவுந் தன துரு வன்றென நிற்பது மிவ்வறி 
வே , எதுவுந் தன துரு வாகியு நிற்பது மிவ்வறிவே , 
எதிலுங் கலந்துங் கலவாது நிற்பது மிவ்வறிவே , எது 
வென்று சொல்லப் படுவது மென்பது மிவ்வறிவே . 18 

கல்வியுஞ் செல்வமுங் கர்வத் தழுத் திடக் காரண 
மாம் , கல்வியுஞ் செல்வமும் நன்கே புரிதற்குக் காரண 
மாம் , கல்வியுஞ் செல்வமுந் தன்னைத் தெளிதற்குக் 
காரணமாம் , கல்வியுஞ் செல்வமு மென்செயு நஞ் 
செயல் காரணமே, 


19 


இராமலிங்கசுவாமிகள் அருட்பா. 
வாட்டமிலா மாணிக்க வாசகநின் வாசகத் 
தைக் , கேட்டபொழு தங்கிருந்த கீழ்ப்பறவைச் சாதி 
களும் , வேட்டமுறும் பொல்லா விலங்குகளு மெய்ஞ் 
ஞான, நாட்டமுறு 

மென்னிலிங்கு நானடைதல் 
வியப்பன்றே . 

20 


104 


பாராயண சிந்தாமணி 


வருக 


ஆயாக் கொடியேனுக் கன்புடையாய் நீயேயிங் 
கீயாக் குறையே யிலைகண்டாய் - மாயார்க்கும் 
விள்ளாத் திருவடிக்கீழ் விண்ணப்ப மொன்று செய்து 
கொள்ளாக் குறையே குறை . 

21 
எழுவகைப் பிறவிகளு ளெப்பிறவி யெய்துகினும் 
எய்துக பிறப்பி லினிநான் -- எய்தாமை யெய்துகினு 
மெய்திடுக விருமையினும் இன்ப மெய்தினு மெய் 
துக , வழுவகைத் துன்பமே வந்திடினும் 
மிகு வாழ்வுவர் திடினும் வருக - வறுமைவரு 

வரு கினும் 
வருக மதிவரினும் வருகவவ மதிவரினும் வருக வுயர் 
வோ , டிழிவகைத் துலகின்மற் றெதுவரினும் வருகவல 
தெதுபோ கினும் போக நின்- இணையடிகண் மற 
வாத மனமொன்று மாத்திர மெனக்கடை-தல் வேண்டு 
மாசே , கழிவகைப் பவரோக நீக்குநல் லருளெனுங் 
கதிமருந் துதவு நிதியே - கனகவம் பலநாத கருணை 
யங் கணபோத கமல குஞ்சித பாதனே. 

22 
ஆக பாடல் -343 . 


ஸ்ரீ சங்கராசாரியார் அருளிய 


விவேக சூடாமணி . 
எவ்வினா யகனை முன்ன மியாவரும் பூசைசெய்து 
"தவ்வறத் தங்க ளிட்டந் தரணியிற் றமடைந்தார் 
செவ்விய கருணை கூர்ந்த சிவனருள் குமரனான 
வவ்வினா யகனை யென்று மகத்தினு ள னுசந்திப்பாம் .. 


விவேக சூடாமணி 


105 


திருசியத் தோற்றந் தன்னைத் திருக்குமாத் திரமே யாகப் 
பிரவிலா பித்துநின்னை பிரமமாத் திரமாய்ப்பார்த்திங் 
கரியனே வெளியிலுள்ளி லாவது சமாதி பெற்றுக் 
கருமபந் தம்வரைக்கும் காலநீ தள்ளு வாயே . 2 
பூதகா லத் திறந்த பொருளினைச் சிந்தியாமை 
யோதிய வருகாலத்தி லுறுபொரு ளோர்ந் திடாமை 
யேதுமே நிகழ்காலத்தி லெய்தினு மதிலுபேட்சை 
யீதெலாஞ் சீவன்முத்த னிலக்கண மாகுமைந்தா . 3 
சுத்தசத் துவகுணத்தின் சூக்குமத் தெளிவினாலே 
நித்தியான் மாநுபூதி நிகழ்ந்திடும் பரமசாந்தி 
சித்தியார் திருப்திமேவுஞ் சேர்ந்திடு மிகக்களிப்பு 
நித்தமு மானந்தஞ்செய் நின்மல நிட்டைகூடும் . 

4 
சகலவா சையுமேயற்றுச் சாராம் புத்திபெற்றுப் 
புகல்கலி தோடமொன்றும் பொருந்திடா முமுட்சுத்தன்னைச் 
சகமிதி னீசோதித்து சாற்றுமிப் பொருளையெல்லாம் 
மகனேயவ் வதிகாரிக்கே மயலற வுபதேசிப்பாய் . 5 
சந்தத மான்மநிட்டை சார்ந்ததா லியோகியர்க்குத் 
தொந்தமா மனமிறக்குந் துட்டவா தனையடங்கு 
மைந்தனே யதனினாலே மயங்கிய வத்தியாசப் 
பந்தனை யாவுந் தீர்த்துப் பரமமாம் பதமாய்நிற்பாய் . 6 

ஆக பாடல் -349. 

விவேக ஷட்கம் . 
அனித்திய பூதத் தேகநா னன்று 

விந்தியத் தாங்க நா னன்று 
நனித்தவாங் காரப் பிராணவர்க் கங்க 

ளன் றுநற் புந்தியு மன் று 


106 


பாராயண சிந்தாமணி 


தொனித் திடுந் தார மனை செல்வங் களுக்குத் 

தூரமாஞ் சாட்சிநா னென்றுந் 
தனித்து நித் தியமாய்ப் பிரத்தியகான் மாவாந் 

தற்பதப் பொருளதாஞ் சிவோகம் . 1 


உற்பவன் விருத்த னன்றுநா னோர்கா 

லத்தினு நசிப்பவ னன்று 
வற்பமாந் தேக காரிய மான 

வவையெலா மகங்கரத் தல்லாற் 
நற்பத வடிவாஞ் சின்மய மான் 

வெனக்கிலை சகளநிட் களமா 
யெப்புறத் தேனு மெல்லையற் றிருக்கு 

மின்பசிற் சொரூபமாஞ் சிவோகம் . 


2 


சத்திய ஞானானந்தமாம் பிரமத் 

துதித்திடு மாயையிற் சனித்த 
மெத்துமிவ் வுலகஞ் சேதனத் திடையே 

நசிக்கும தேதென விளம்பிற் 
றத்து சொப் பனமுஞ் சுழுத்தியி லசத்தாத் 

தன்மை போற் சத்திலா திருக்குஞ் 
சுத்தபூ ரணமாய் நித்திய மாகித் 

துலங்கிய சொரூபமாஞ் சிவோகம் , 


3 


பழுதைதன் னிடத்திற் பாம்பு தோன் று தல்போற் 

பரப்பிர மத்திடை யதனிற் 
கழிதரு மஞ்ஞானத்தினாற் சீவ 

னுதித் திடக் கண்டவ னொருவன் 


விவேக ஷட்கம் 


107 


பழுதையென் றதனாற் சற்பமோ கமும் போய்ப் 

பழுதையாய்க் கண்டது போல 
வழுவிறே சிகனார் சீவனீ யன்றென் 

மறைந்திட வாகினேன் சிவோகம் . 
எமக்குமன் னியமா முலகமொன் றில்லை 

யெவ்வுல கங்களெம் மிடத்திற் 
சமித்துவுற் பவமா மாதலான் மாயை 

வடிவம தேதெனிற் சாற்ற 
வமைத்தகண் ணாடி விம்பமா நிழல்போ 

லடங்கிபெம் மிடத்தினில் விளங்குந் 
தமத்துவ மில்லாச் சச்சிதா னந்த 
தற்பத விமலமாஞ் சிவோகம் . 

5 
சாக்கிர மதனி லீந்திரி யங்க 

டமக்குமேற் சாட்சியாஞ் சிவோகம் 
தேக்குசொப் பனத்தி லுலகஞ் பமதாய்ச் 

செய்மனச் சாட்சியாஞ் சிவோகம் 
தாக்கிய சித்த நாசமாஞ் சுழுத்தி 

யவத்தையிற் சாட்சியாஞ் சிவோகம் 
நீக்கமி றுரியா னந்தமாஞ் சர்வ 
நிர்மல சாட்சியாஞ் சிவோகம் . 

6 


ஆத்மானுசந்தானக்கிரமம் . 
ஓதுமண்ணிலை யு தகமிங்கிலை யொளிருந்தேசிலை காலிலை 
பூதவிண்ணிலை யிந்தியமிலை புகன்றவைகளின் றிரளிலை 
யேதுமேவிய சாரமேவி யிறப்பதாலிச் சுழுத்தியின் - 
மீதியாயுள பூரணானந்த மேனியான சிவோகமே . 1 


108 


பாராயண சிந்தாமணி 


சாதியுமிலை யாஸ்ரமமிலை சாதியாஸ்ரம தரும்மா 
நீதியுமிலை தாரணையிலை நிதித்தியாசன யோகமே 
யாதியுமிலை கற்பனையப வாதவாஸ்ரய மாதலாற் 
சோதியாய்நிலை நின்றபூரண சுத்தருப சிவோகமே . 2 
தந்தை தாயிலை தேவருமிலை தங்கு லோகங் களுமிலை 
சந்தவேதங்க ளில்லையாகங்கள் சகலதீர்த்தங் களுமிலை 
தொந்தமற்ற சுழுத்தியிற்றொடராது நீங்குத லான்மகா 
னந்தபூரண சத்யகேவல ஞானநித்த சிவோகமே . 3 
பன் னுசாங்கிய சைவமுமிலை பாஞ்சராத்திர முமிலை 
யுன் னுசைனமீ மாஞ்சையுமிலை யுலகுண்மற்ற மதமிலை 
துன் னுஞானிக ள நுபவப்பிர சித்ததூய சொரூபமாய்ப் 
பின்னமேயற நின்றபூரண பிரமமென்ற சிவோகமே . 
பகருமேலிலை கீழிலைப்பர வுள்ளிலைப்புற முமிலை 
பகலமேனடு வில்குறுக்கிலை யாகிழக்கிலை மேற்கிலை 
ககனமென்ன நிறைந்தகண்டசிற் ககனகேவல ரூபமாய்ச் 
- சுககனச்சுக தாதிபேத விகீனசுத்த சிவோகமே . 5 
வெள்ளையு மிலை கருமையுமிலை வேறுபீத சிவப்பிலை 
குள்ளமுயிலை நெடியதுமிலை குறைபெருத்தலு மில்லையே 
தள்ளியித்தனை ரூபமுந்தவி ராதசோதி சொருபமா 
யுள்ள பூரண ஞானவின்ப வுபா திகீன சிவோகமே . 6 
சாத்திரந்தனைப் போதிப்பானிலை சாத்திரம்படிப் பானிலை 
சாத்திரமிலை பாடமுமிலை சாற்று நீயிலை நானிலை 
சாத்தியா தி சகத்திலைச்சல மற்றுமிஞ்சுத லான்மகா 
சாத்திரப்பொரு ளான பூமண சாந்தபோத சிவோகமே . 


ஆத்மானு சந்தானக்கிரமம் 


109 


சாக்கிரமிலை சொப்பன மிலை சார்சுழுத்தி யிலையி திற் 
முக்குவிஸ்வனிற்றைசதனிலை தங்குபிராஞ்ஞனு மில்லைமூன் 
நாக்கையுமிலை யவையவித்தை விகாரமா தலி னாலிவை 
நீக்கினின் றிடு துரிய பூரண நித்தபோத சிவோகமே . 8 

அதிவியாபக மாதலாலழி வற்றதத்துவ மென்ற 
தாற் , சுதசிதப்பொரு ளான தாற்றனில் வேறொன் 
றைத்தொட ராததாற் , சததமாயுள சிவமொழிந்தி 
வண் சகமெனும்பொரு ளேயிலை , பதுவிதென் றுரை 
செய்வதற்கரி தாமகண்ட சிவோகமே . 

9 


டென்று 


இல்லையேக மெனுஞ்சொ லுமிரண் 
சொல்லுவ தெங்கனே , யில்லை கேவல மோடகேவல 
மில்லை சூனியா சூனிய , மெல்லையற்ற வகண்டசிற்சுக 
வேகபூரண வத்துவாற் , சொல்லை வேத முடிப்பொரு 
டனைத் தோன்றவெப்படி. யோதுவாம் . 

10 
ஆக பாடல் -365 


ப்ரஹ்ம நாமாவலீ. 
ஸகிர்ச்சிரவண மாத்ரேணப்ரஹ்மக்ஞா நம் யதோபவேத் 
சஹ்மக்ஞாநா வலீமாலா ஸர்வேஷாம் மோக்ஷசித்தயே . 1 
அஸங்கோஹ மஸங்கோஹம் அஸங்கோஹம் புனஃபுன | 
ஸச்சிதாநந்த ரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய : || 2 
நித்யசுத்த விமுக்தோஹம் நிராகாரோஹ மவ்யயம் | 
பூமாநந்த ஸ்வரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய : || 3 . 


110 


பாராயண சிந்தாமணி 


நித்யோ ஹம் நிரவத்யோ ஹம் நிராகாரோஹ மச்யுதம் 

4 
பாமாநந்த ரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய 8 || 
சுத்தசைதந்ய ரூபோஹ மாத்மாார் மோஹமேவச | 
அகண்டாநந்த ரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய : || 5 
ப்ரத்யக்சைதந்ய ரூபோஹம் சாந்தோஹம் ப்ரக்குருதே : பர : 
சாஸ்வதாநந்த ரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யயா || 6 
தத்வாதீத பராத்மாஹம் மத்யாதீத : பா : ஸிவ : 
மாயாதீத 8 பாம்ஜ்யோதி ரஹமேவாஹ மவ்யய : || 7 
நாமரூபவ்ய தீதோஹம் சிதாகாரோஹ மச்யுத : 1 
ஸுகரூபஸ்வ ரூபோ ஹம் அஹமேவாஹ மவ்யய ! 3 
மாயாதத் கார்யதேகா தி மமநாஸ்த்யேவ ஸர்வதா | 
ஸ்வப்ரகாசைக ரூபோ ஹ . மஹமேவாஹ மவ்யய 8 || 9 
குணத்ரயவ் யதீதோஹம் ப்ரஹ்மாதீநாம்ச, ஸாஷ்யஹம் 
அருந்தாநந்த ரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய 8 || 10 
அந்தர்யாமி ஸ்வரூபோஹம் கூடஸ்தஃ ஸர்வகோஸ்மியஹம் 
பரமாத்ம ஸ்வரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய : || 11 
நிஷ்களோஹம் நிஷ்க்ரியோஹம் ஸர்வாத்மாத்ய 8 ஸநாதந 3 
அபரோக்ஷ ஸ்வரூபோஹ மஹமேவாஹ மவ்யய : || 12 
த்வந்த்வாதி ஸாக்ஷிரூபோ ஹம் அசலோஹம் ஸநாதநம் 
ஸர்வசாக்ஷி ஸ்வரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய || 13 
ப்ரக்ஞாந கநஏவா ஹம் விக்ஞாந கநஏவச 
அகர்த்தாஹ மபோக்தாஹ மஹமேவாஹ மவ்யய 
நிராதார ஸ்வரூபோ ஹம் ஸர்வாதா ரோஹமேவச 
ஆப்தகாம் ஸ்வரூபோ ஹ மஹமேவாஹ மவ்யய || 15, 


- 


* 


I 


ப்ரஹ் மநாமாவ லீ 


111 


தாபத்ரய விநிர்முக்தோ தேஹத்ரய விலக்ஷண ! | 
அவஸ் தாத்ரய ஸாக்ஷ்யஸ்மி சாஹமேவாஹ மவ்யய 8 || 
த்ருக்த்ருஸ்யௌ வௌபதார்த்தௌஸ்தஃ பரஸ்பர விலக்ஷணௌ 
த்ருக்ப்ரஹ்ம த்ருஸ்யம்மாயேதி ஸர்வவேதாந்த டிண்டிம 8 || 
அஹம்சா r தியோவித்யாத் விவிச்யைவம் புநஃபுநம் 
ஸஏவமுக்த : ஸோவித்வா நிதிவேதாந்த டிண்டிமம்|| 
கடகுட்டாதி கம்ஸர்வம் ம்ருத்திகர் மாத்ரமேவச | 
தத்வத்ப்ரஹ்ம ஜகத்ஸர்வ மிதிவேதாந்த டிண்டிமம் || 
ப்ரஹ்மஸத்யம் ஜகந்மித்யா ஜீவோப்ரஹ்மைவாபா :| 
அநேநவேத்யம் ஸச்சாஸ்த்ர மிதிவேதாந்த டிண்டிம : || 

அந்தர் ஜ்யோதிர் பஹிர்ஜ்யோதி : 
ப்ரத்யக்ஜ்யோதி : பராத்பர | 
ஜ்யோதிர்ஜ்யோதி 8 ஸ்வயம்ஜ்யோதி 
ராத்மஜ்யோதி : சிவோஸ்ம்யஹம் || 

ஆக மொத்தப் பாடல்-386 . 
வாழ்க சங்கரன் 

மலாடி 

யொன்றுமே 
வாழ்க நங்குரு வழிவழி யடியவர் 
வாழ்க விந்நூல் வையத்து ளோங்கியே 
வாழ்க வோதுவார் வான்பத மெய்தியே . 
ஸ்ரீமதகண்ட பரிபூரண சச்சிதாநந்த அத்வைத 
ஜோதிஸ்வரூப ஸ்ரீ சங்கர பகவத் பாதாசார்ய 

சுவாமிநே நமோ நம : 
ஓம் ஸாந்தி : ஸாந்தி : ஸாந்தி : 
பாராயண சிந்தாமணி முற்றிற்று . 


SELEEEEPBORDADA 


ஓம் 


ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மநே நம 8 


TO 


CCECCCCCE 


ஸ்ரீ கண்ணபிரான் துதி . 
கையி லாழி யெடுத்தருள் கண்ணனை 
மையு லாமழை வண்ணனைப் பாண்டவ 
ருய்ய வந்து த யஞ்செய்த பானுவை 
வைய்யமுண்டசெவ்வாயனை வாழ்த்துவாம் . 
சர்வம்- ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமக 


மஸ்து . 


EEEESS 


* சிவமயம் . 


சமிவன க்ஷேத்திர மென்னும் 
கோயிலூர்ச் சிவஸ்தலத்தில் 
எழுந்தருளியிருந்த 

ஸ்ரீலஸ்ரீ 
முத்துராமலிங்க சுவாமிகள் 

திருவாய்மலர்ந்தருளிய 
சுவா நுபவத் திருவாக்கு . 


ஸ்ரீ கோவிலூர் ஷை மடாலயம் 
ஸ்ரீ மஹாதேவ ஞானதேசிக சுவாமிகள் 

அனுமதியின்மீது 


பனையப்பட்டி 
புண்ணியசீலர் முத்துக்கருப்பஞ் செட்டியார் 

அவர்கள் குமாரர் 
சி.மு.சி. சின்னையா செட்டியாரால் 

அச்சியற்றப்பெற்றது . 
ராதனகனவரு தைமீ . 
1926 . 


குரோ 


8 


உ 


சிவமயம் . 
ஓம் பரப்பிரஹ்மணே கம 3 . 


சிறப்புப் பாயிரம் . 


சமிவன க்ஷேத்திரமென்னுங் 

கோயிலூர் 
அடியார்குழாத்துள் ஒருவரியற்றிய 


நேரிசையாசிரியப்பா . 


பொன்னார் கமலப் பூவினி துறையு 
மன்னாந் திசைமுகன் வளைந்தவான் புவியின் 
மந்தா நிலந்தவழ் மலயமா மலைமேற் 
சிந்தா மணியாய்த் திகழும் பெருந்தவக் 
குறுமுனி மலர்வாய்க் குமுதநின் றொழுகு 
மறுவறு நறவாம் வண்டமிழ்ப் பாண்டி 
வளநா டதனின் மாதவ முனிவரு 
முளநா டரியசத் துதிதவா னந்த 
சுயம்புவா யொளிருஞ் சோமசுந் தரனு 
நயம்பரா பரைச்சே னயனநா யகியுஞ் 
சுயஞ்சித் துருவாஞ் சுடர்வே லிறையும் 
வயம்பெறு முலகின் மன்னுயிர் தழைப்பப் 
பொன்மணி மௌலி புனைந்தமன் னவராய் 
நன்முறைச் செங்கோ னடாத்திய வதனாற் 
சதமகன் பூமகன் சனார்த்தன னுலகின் 
முதன்மையாங் கைலையின் மூலநற் சிவனே 
முறைசெலுத் தியவோர் முறைமையாற் கைலையி 


116 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


னறமிகச் சிறந்த தந்தா டேயாம் 
பல்வள நிறைந்தவப் பாண்டிநன் னாட்டின் 
மல்குஞா னத்தவர் மன்னுநற் றலமதாய்ப் 
பராவுத லுறுஞ்சிவன் பன்னிய காந்த 
புராணயுக் தமதாம் புராதன ஸ்தலமாய்த் 
தாரணி சோமசுந்தரபாண் டியனருள் 
வீரவுக் கிரன்சு தன் வீரபாண் டியனா 
விராசகட் கேச னெனப்பெயர் புனைந்த 
பராபர னோடும் பைம்பொனார் வணிக 
நேரிழை யாற்றிரு நெல்லையென் பெயர்புனை 
வாள்முலை யம்பிகை மன்னிவீற் றுறுவதாய்ச் 
சிமிமணிக் கோபுரஞ் செம்பொன்மா ளிகைசூழ் 
சமிவன மென்னத் தயங்குகேத் திரமாய்ப் 
பணவணிப் பரனே பல்விளை யாடல்செய் 
மணநிறை கடம்புசூழ் மதுரைமா நகர்க்குக் 
குணபான் மூன்றரை கொண்டயோ சனைக்கு 
மிணரார் குருந்தடி யினிலிறை வாதவூர்த் 
திடமா தவர்க்கரு டிருப்பெருந் துறைக்குக் 

லொன் றரை கொண்டயோ சனைக்கு 
நாப்பணி லமக ணகைமுகத் திலகமென் 
மாப்பண் புறுவதாய் மலிபுனி தமதாய்க் 
குலவுநற் பதியாங் கோயிலூ ரதனின் 
மலர்மணம் போல மன்னிவீற் றிருக்கு 
மாரணம் பல்கலை யாகம முரைப்பருங் 
காரண கற்பனை கடந்தொளிர் பாமா 
யுருவரு வொன்று முறாதநின் மலமாய்ப் 


சுவா நுபவத் திருவாக்கு 


117 


பெருவெளி யாகிப் பிறங்குசித் துருவாப் 
நித்திய நிர்க்குண நிராமய நிறைவாய்ச் 
சத்திய சிற்சுக தாணுவாய் நினைவென் 
களங்கமற் றொளிருங் கதிரொளி வடிவா 
யளந்தறி தற்கொணா வகோசரப் பொருளாய் 
முப்பதங் கடந்த முதற்பிர மமதாய்ச் 
செப்புத லுறவொளிர் சிவமே யருளா 
லூனமி லாலியா யுற்றிடு நீர்போன் 
மாநுட வடிவாய் வந்தவ தரித்த 
சீர்முத்து ராம லிங்கமெய்த் தேசிகன் 
கார்முகில் போலக் கருணையே பொழியு 
ஞானமே யுருவா நற்றிரு நெல்லை 
யானவம் பிகையி னருண் மிகப் பெற்றுத் 
தன துரு வானசிற் சாகர மதனிற் 
றினமுமே குளித்துந் திருந்திழை மிகவுஞ் 
சோரநா யகன்மேற் றோய்மன மிருத்தி 
வாரநா யகற்கு வரிசையாய் நடக்குஞ் 
செய்கைபோற் பூரண சின்மயப் பொருளில் 
வைகுறத் திருவுளம் வைத்துல குய்வான் 
கொற்றவா ளீசனெங் கோமா னருண்மிகப் 
பெற்றவர் புகழப் பிறங்குபொற் குவடிவட் 
கொணர்ந்துவைத் ததினிலைக் கோபுரம் பைம்பரி 
புணர்ந்ததோ ரிரவி போலொளிர் விமானந் 
திரண்மணித் தூணிறுத் தியபல மண்டபந் 
தரளவெண் சங்கந் தவழவா லன்னப் 
புட்பொலி வனசப் பொய்கைவண் பரிமளங் 


1.18 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


கட்பொலி மலர்ப்பூங் காவிருங் கிளிபயி 
றென்னஞ் சோலை சூழ் திருவீ திகணிலை 
மன்னுஞ் சுருதியின் வான்பொரு ளுணர்ந்தோ 
ரிதயதா மரையுறை யேர் தரு மிரதம் 
புதைய நீண் முகிலுலாம் புரிசையோ டிராப்பகல் 
வந்தவர்க் கெல்லாம் வானா ரமுதங் 
கந்தமில் வேம் பாக் கைப்புறு மாறிங் 
கன்னதா னம்புரி யறச்சாலை கண்மறை 
சொன்னவா தமையுணர் தொன் முனிக் குழாங்கண் 
மன்னுமா றணிமிகு மடாலயம் பிறவு 
மின்னவா மெனமணோ ரியம்புதற் கரிதா 
வகைவகை செம்பொன் மாரிபோல் வழங்கி 
மிகநவ நவமா விளங்குறப் புரிந்து 
மிச்சமி வனத்தி லியற்றிய முறைபோன் 
முச்சகம் புகழ்தர மொழிதலங் களினுங் 
கோபுர மாதி குறைவற வியற்றியு 
மாபுரம் பூதன மாதர்சே யோடுங் 
கூடுறு மவர்போற் குலாவியு மகத்திற் 
பாடுறு மாசைப் பற்றிலா தவராய் 
மேனியிற் றரித்த வெண்கலை போலத் 
தானியல் வழாத தனிநெஞ்சினரா 
யநித்தியஞ் செல்வமென் றறிந்துகற் பகம்போற் 
றனிப்பெருங் கொடையராய்ச் சாதன நிறைந்த 
சித்தரா யில்லறஞ் சேர்ந்திளி திருக்கும் 
பத்தரா மளப்பரும் பரமசீ லர்க்குந் 
தனிவளர் பரமே சத்திய மற்றவை 


. 


சுவா நுபவத் திருவாக்கு 


119 


யினிதறு மநித்திய மென் றுணர் விவேகமு 
மிகநகர் ஞாளிகால் வெண்சோ றதனி 
லிகபர போகத் திச்சையில் விராகமுஞ் 
சமதம முதலாஞ் சட்குணச் செல்வமு 
முமலமி றீவிர மோட்சா பேட்சையும் 
பூரண மாகப் பொருந்தியித் தேக 
மாரண மாமுன் மறைப்பொரு ளுணர்வா 
னாதனந் துன்புக் காமட வாரு 
மாதனக் குவையு மழலைவாய் மகவுந் 
தடையெனப் பட்டினத் தார்போற் றுறந்து 
கடைதொறு மேற்றுண் கரபாத் திரனாய்த் 
திகம்பரி யாகித் தில்லையில் வைகுஞ் 
சகம்புக முருணா சலசீ டன் முதற் 
அறவுறு மெண்ணிலாத் தொண்டர்க டமக்குக் 
திறமிகு மறைகளுட் சிறந்துறுஞ் சாம 
வேதவந் தத்தில் விளங்குதத் துவமசி 
போதமா வாபாக்கியம் 

புகலுறு 

மிலக்கியச் 
சுத்தசிற் சொரூப சுவாநுபூ தியினைக் 
கைத்தல மணிபோற் கணிப்பிலத் துவித 
சுருதியுத் திகளாற் றோமற வுணர்த்திப் 
பெருகுதுன் பமிலப் பிரதிபந்த மாகச் 
சாட்சாத் கார சகசா நு போகங் 
காட்சிய தாகக் கருத்துற விளக்கியுந் 
தற்கொடை வழங்குந் தன்மைபோ லெவர்க்கும் 
பொற்கொடை பொழியும் பொருவிலா வள்ளலாய்க் 
கருவினை யுயிர்கள் கழற்றிட வனந்தந் 


120 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


திருவிளை யாடல் செய்தது மன்றி 
யுற்பவ மினியுறு முயிர்களுக் கிரங்கி 
பற்புத மாமுளத் தருண்மிகச் சுரந்து 
கடனிகர் பிறவிக் கரையேற் றிடனங் 
கடனென நினைந்து கவிகளிற் சிறந்த 
வெண்பா கலித்துறை விருத்த முதலாப் 
பண்பா வியலுறப் பலபா வினங்களாற் 
றெய்வ வணக்கமுந் தெய்வநிச் சபமு 
நைவறு முத்தி நன்னிச் 

சயமு 
மஞ்சுறு நெஞ்சிற் கறிவுறுத் துதலு 
மஞ்சு கப் பத்து மலமரு நெஞ்சோ 
டிரங்கலு மருளிறை யிணையடி வணக்கமும் 
வரம்பெறு சொரூப வணக்கமு மிவை முசற் 
பொருவார் நாமம் புனைந்து 
திருவாய் மலர்ந்தருள் செய்தனன் மாதோ . 


ஓம் தத் சத் . 


சர்வஞ் சின்மயம் 


உ 


சிவமயம் , 


குருபரம்பரை வணக்கம் . 


சமிவன க்ஷேத்திரமென்னும் 

கோயிலூர் 
அடியார்குழாத்துள் ஒருவரியற்றிய 


எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பரமாக வொளிர்சச்சி தானந்த மாம்விண்டு 

பங்கயன் வசிட்டர் சித்தி 
பராசமா முனிமகா வியாசர்சீர் சுகர்கௌட 

பாதர்கோ விந்த யோகி 
யருளுருவ மாஞ்சங்க ராசாரி யாமிறைக 

ளமர்பத்ம பாத ருயரத் 
தாமலகர் தோடகா சிரியர்வார்த் தீகர்வித் 

தியாரண்ய ராகு முரவோ 
ரிருளுருவ மற்றவவர் மாபதனில் வந்தசுப் 

பிரமணிய தேவ னயின 
வீசனழ கப்பவா ரியன்வீர பத்திரகுரு 

வின்பமுத் தைய வடிக் 
டருளுருவ மாமுகந் தையனன் மைகளிலாத் 

தீயனேன் றனையு மாண்ட 
சீர்முத்து ராமலிங் கேசதே சிகனிவர்க 

டிகழ்பத மிறைஞ்சு வோமே . 


திருநெல்லை அம்பாள் துணை . 
சுவா நுபவத் திருவாக்கு . 


. 


நேரிசைவெண்பா. 
தோலாநநமுந்துணைப்பதமுமைங்கரமு 
நாலாம்புயமருப்புநாடியே - மேலோர்கள் 
கள்ள மறப்போற்றுங்கணபதியைநன்மனமே 
யுள்ள நிலையுறைக்கவுன்னு . 

நேரிசைக்கட்டளைக்கலித்துறை . 
சத்தேயென்சித்தத்தொளியாய்விளங்குஞ்சதாசுகமே 
பத்தேபிறந்து பிறந்தேயிந்நாள் வரைப்பட்டதுன்பக் 
கொத்தேயகற்றுங்குருவேபிறக்குங்குணகுணிக்கும் 
வித்தேகழனிச்சிதம்பரமென்னும் விநாயகனே . 2 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
முற்பவத்திலியான் புரிந்ததீவினைகண் முழுதகற்று 
முகத்தினானை, யற்பசுகத்தெனையழுத்தாவைங்கரனைப் 
பிற்பவமுமகற்றுங்கோவைச் , சொற்பழுது புரியாதவ 
ணிகர்குலந்தினம்பணியுந்துணைத்தாளானைக் , கற்பகத் 
தின் மிடியகற்றுங்கற்பகமா நாயகனைக்கருத்தில் வைப் 
பாம் . 

3 
சுப்பிரமணியர் வணக்கம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பையாடாவப்பணிபுனையும்பாமன் றனது திருச்செவி 
யிற் , கையார் நெல்லிக்கனியெனவேககனாககனமிலதான , 
மெய்யாம்பிரமமிதுவென்றுவிளம்பற்குரியவேலோனே , 
பொய்யாமொழியரிடத்துறைவாய்போற்றி போற்றிமிக 
ப்போற்றி . 

4 


சுவா நுபவத் திருவாக்கு 


123 


திருப்பெருந்துறை , 


தொந்தமுங்கடந்ததூயோர் துதித்திடற்குரிய பாத 
மந்தமுநடுவுமின் றியமர்ந்திடுமம்பொற்பாதஞ் 
சந்ததஞ்சுகசிற்சத்தாய்ச்சதோதிதமானபா தஞ் 
சிந்தனைப்படியேதோன் றுந்திருப்பெருந்துறையான்பாதம் , 


கொற்றவாளீசர் வணக்கம் . 


நேரிசைவெண்பா. 


கருக்குழியில்வீழ்ந்து கசடருறவாகிப் 
பெருக்கமாம்பொய்ப்பொருளைப்பேணா- மருக்கமழுந் 
தென்கழனியூரிற்சிறந்தகொற்றவாளீசர் 
பொன்கமலத்தாளிணையே போற்று . 


6 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 


பவ 


சுவருறையுமோவியங்கள் சுவரேயென்றல் 

சுபாவமதிபோற்பரத்திற்றோன்றாநின்ற 
வமுதலாஞ்சங்கற்பவிகற்பமெல்லாம் 

பரவடிவாய்க்கண்டுபாவடிவமான 
தவருறையுங்கழனிநகர்க்கொற்றநாதன் 

றன தருளாற் பேதமதிநாயினே னுக் 
கிவனவனான துவென்னும் பேதமின்றி 

யெவ்வுருவுஞ்சின்மயமாவிருந்தவாறே . 


7 


கொற்றவாளீசர் வணக்கம் முற்றிற்று . 


124 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


உபாசனாமூர்த்தியாகிய 
திருநெல்லையம்மை வணக்கம் . 

வெண்பா . 
அருவாயுருவாயருவுருவாய் மேலாக் 
திருநெல்லையம்மையுருச்செப்ப - வுருநாம 
மாரணங்களோ தவரியபராசத்திபெற்ற 
வாரணமேதந்தாள்வரம் . 


8 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
ஆறாறகன்றபரசிவமாயறிவாயழிவில்சுகவடிவாய் 
வீறார்பரி பூரணவுருவாய்வெளியாய்நிறைந்தவிநாயகனை 
நூறாயிரக்கால்வணங்கிடுவாநுவலற்கரியபூரணியை 
யாறாவிழிகண்ணீரொழுகவகத்தேது திக்கவருளென்றே . 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , 
ஓராறுசமயருளத்துணராய்போற்றி 

யுணர்விலியேனுணர்வு தனக்குணர்வேபோற்றி 
காராருமிடற்றோனுமயனுமாலுங் 

காண்பரியவொளிபோற்றிகரியே போற்றி 
தாராருங்குலிசன் முதற்றேவரெல்லாந் 

தாவரியபரஞ்சுடரே தாயே போற்றி 
சீராருங்கழனியில்வாழ்சிவையேபோற்றி 
திருநெல்லைநாயகியே போற்றி போற்றி . 10 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அருளொடுபரையாய்ச்சிவமயமாகு 

மம்மையேயென தகத்திருந்து 


சுவா நுபவத் திருவாக்கு 


125 


தெருளொடுமருளுந் தியக்கறத்தெளித்த 

தெய்வமேயன்பிலேனுனது 
திருவடி நிழலிற்றிரிபுடிமறந்து 

திரமொடுஞ்சேருநாளுளதோ 
விருளறவிளங்குங்கழனியம்பதிவா 

ழேகமே திருநெல்லையம் மே . 


11 


12 


கண்டதேதிரமாக்கவர்ந்திடுங்கருத்தைக் 

கழலிணை நிழலிலேயிருத்திக் 
கொண்டிடவெனக்கோர் திரமிலைகவரா 

திருக்கவுமருளது கொடுப்பாய் 
தண்டறவிளங்குஞ்சச்சிதானந்தத் 

தையலேசகத்து ளோர்களுமே 
லண்டருமிறைஞ்சுங்கழனியம்பதிவா 

ழம்மையே திருநெல்லையம்மே . 
வேண்டுவதொழிந்தும் வினையிருள் கடிந்தும் 

விழுப்பொருளிதுவெனக்கண்டு 
மீண்டுறு நாமவுருவெலாஞ்சிவமா 

விதயத்திலுணர்ந்திவைமறந்துங் 
காண்டகுநினது திருவடிகதியாக் 

கலந்தனரடியர்யானின்ன 
மீண்டிருந்தந்தோவிடருறலழகோ 
வென்னையாடிருநெல்லையம்மே . 

எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சகலமெனுந்தொந்தமெலாஞ்சிவத்திலுண்டாய்த் 

தனக்கென்னவடிவின்றித்தானுண்டான 


13 . 


126 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


சுகவடிவேவடிவாகவிருந்தத் தொந்தஞ் 

சுகரூபமாதல நுபவமாக்கண்டு 
மகமுடலென்றனுதினமுநாடிநாடி 

யகமிதமென்றனவர தநைந்து நைந்து 
மிகமிருந்தேமன துமிகவாடல்கண்டு 

மின்னமிரங்கா திருத்தலென்னேயம்மே , 


14 


ஓராகந்தனையசைக்குமாவேசத்தை 

யொருகர்த்தாவுண்டென்னா துலகில்சொல்லும் 
பேராதசோதிடத்தைக்காலமென்னாப் 

பித்தாகும்வயித்தியத்தைப்பிறங்குஞ்சித்தை 
போராது சடங்களையுந்தெய்வமென்றே 

யுணர்ந் திடுமிம்மார்க்கமெலாமுணர்வாக்காணுஞ் 
சீராகுந் துணிவு தனைய 

பணிவு தனையருள்வாய்தெய்வத் 
திருநெல்லை நாயகியேயம்மேயம்மே . 

15 


கொச்சகக்கலிப்பா . 


சும்மாவிருந்தறியேன்சு கமிதுவாமெனத்தொடரே 
னிம்மாநிலத்துறுகாண்பனவிவையேசுகமென்னு 
மிம்மாமயறீரும்படியேழைமுகம்பாரா 
யம்மாவறிவுருவே திருநெல்லையகமிதமே . 


16 


பேயாயினுந்தருவிற்கணநிலைபெற்றிடும்பேயி 
னோயா துழறமியேன்மனதொன் றினிலையின்றி 
நோயாலயதனுவாயனு தினநைவதுநோக்கா 
யாயேயரும்பொருளே திருநெல்லையகமிதமே . 


17 


சுவா நுபவத் திருவாக்கு 


127 


ஏகாவிருளகமாயிருந்ததனாலி தமகிதத் 
தாகாதிகளாலேதினமறவுந்துயருற்றே 
னாகோவினமுனை நானடைந்துய்யும் வகையுளதோ 
வாகாவவையாகுந் திருநெல்லையகமிதமே . 

18 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , 


வந்தேபுவியின்மதியவித்தை 

வசமாய்க்காயவசமாக 
வந்தேவருத்துஞ்சுகாசுகத்தை 

மாய்க்கும்வழியேதெனத்தேடி 
பந்தேனுனது திருநெல்லை 

மகத்தாம்பதிவந்துன்னருளால் 
வந்தேன்வந்தேன்பரிபூர்ண 

வனசமலர்த்தாடானாக . 


வ 


19 


அறிவறியாமைகளிரண்டுமறிபவளைய கமிதமுமா 
கியெங்குஞ் , செறியொளியாயிருந்த கிலசிருட்டித்திச் 
ங்காரச்செயலுள்ளாளைப் , பிறிவறியாவடியருளம்பிறங் 
குமிரும்பூரணியைப்பேதாபேதக் , குறியிறந்தநிலையா 
ளைக்குணக்கடலையருட்குன்றைக்குறித்துவாழ்வாம் .20 


ஆசையெனும்விடமகற்றுமருமருந்தையம்பரத்துக் 
கடங்காதந்த , வாசகலுமம் பரத்தையணுவினுக்கு மணு 
வாகியனந்தமாகுந் , தேசுருவவடிவாளைச்சித்தமுதலர் 
றறியாத்திறத்தினாளைக் , 

கோசமெனுமைம்பூதக்கு 
ரம்பையுறைந்துறையாளைக்குறித்து வாழ்வாம் . 


21 


128 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


படியளந்தமாலயனுமரனுமென தியானென்னும் 
பாவத்தாலே , மடியவ துவின் றியனவரதமொருநிலையா 
கும்வடிவத்தாளை , முடிவறியாப்பெரும்பாழையகமித 
மும்விளக்கியெனைமுடித்திட்டாளைக் ; கொடியமனவே 
ட்கையறவருமரியபூரணியைக்குறித்துவாழ்வாம் . 22 

தீங்கிடர்களில்லாளைச்சிதம்பரமாம்வடிவாளைச்சிந் 
தையாதி , யோங்கிருமூன்றானாளையுன்னரியவடிவாளை 
யுணர்விலேனைத் தாங்குதிருவுளத்தாளைச்சந்ததந்தன் 
மயத்தாளைத்தாமமூன்று , நீங்காது விளக்குவளைநெடுங் 
கழனிப்பதியாளைநினைத்தல் செய்வாம் . 


க 


23 


அல்லலெனும்பிணியகற்று மருமருந்தையென தகத் 
துளமர்ந்ததாயைச் , சொல்லரியபாஞ்சுடரையகம்புற 
முஞ்சுகமளிக்குந் துரியவாழ்வைப் , பல்லுருவும்படைப் 
பாளைப்படைத்தவையா யிருப்பாளைப்படையாதாளைச் , 
செல்லாதவிருளகற்றுந் திருநெல்லைநாயகியைச்சிந்தை 
சேர்ப்பாம் . 

24 


எண்சீர்விருத்தம் . 
நானவனீததுவெனலுமாயினாளை 

நாடரியவிவற்றகண்டமாய்நின்றாளை 
யானசகம்வரநிமித்தமாயினாளை 
யதுவொடுபாதானமென் 

மனவாயினாளை 
யீன மனமில்லி தயத்தெய்துவாளை 

யீனருளத்திருந்துமவர்க்கெய்தாதாளைத் 
தீன்மறக்சேடமதாந் திருக்காவாளைத் 

திருநெல்லைநாயகியைச்சிந்தைசெய்வாம் , .. 


25 


சுவா நுபவத் திருவாக்கு 


129 


வானாடர்மணம்பொருந்தும்வாழ்வு நினையாதே 

மண்ணாடர்பதியடையும்வாழ்க்கைநினையாதே 
நானானென் றில்வாழ்வினண்ணியுழலாதே 

நாலி ரண்டுசமயநெறிநாடியலையாதே 
யானாலுமத்துவிதநிலையைமறவாதே 

யகம்புறமுமோருருவையன்றியுணராதே 
தேனாடுங்காவின்மலர்த்தேனாறுபாயுந் 

தென்கழனித்திருநெல்லைமின்பாதநாடே . 26 


. 


ன்னலுறுமுடலிருக்கவெண்ணுமெணம்போது 

மிருநான்குசித்திகளிலிச்சைவைத்தல்போது 
நன்னயமாஞ்சோ திடத்தினாட்டமினிப்போது 

நல்லிரும்பு பொன்னாக்குநசையதுவும்போதும் 
பின்னமுறும்வைத்தியத்தைப்பெறுமாசைபோதும் 

பேதமுறுமிவைமுதலாம்பிராந்தியினைவிட்டுத் 
தென்னனுக்குமலையனுக்குஞ்செல்வியெனலாகுந் 

தென்கழனித் திருநெல்லைமின்பாதராடே . 


21 


பார்க்கவொணாவல்குறனைப்படமெனலும்போதும் 

பகாவொணாவூருவினையரம்பையெனல்போது 
மார்க்கவருமிருகரத்தைக்காந்தளெனல்போது 

மக்கிசையுங்கால்கடமைவராலெனலும் போதும் 
பார்க்குணிதந்தேய்பதத்தைப்பதுமமெனல்போதும் 

பலநாளும் பெண்ணாலேபட்டதுயர்போதுந் 
தீர்க்கரியவிவ்வரந்தை தீரும்வழியாகத் 
தென்கழனித்திருநெல்லைமின்பாதநாடே . 28 
9 


130 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


நேரசைக்கட்டளைக்கலித்துறை 


சீராவிருக்கும்பரமானவின்பச்சிறப்படைய 
நாராவிருக்கவரவாக்குறித்து நலிவது போல் 
வாராதிருக்கவுருநாம நாடி வருநலிவு 
பாராதிருக்கவரந்தா திருநெல்லைப்பைங்கிளியே . 29 
தீண்டாதிருக்குஞ்சவம் போலிருக்குமித்தேகத்திலே 
யாண்டாண்டிருந்துமழிந்தோமதுதிண்ணமாகையினான் 
மாண்டேசனித்ததுவாகாமலுன்னடிவைத்ததனை 
வேண்டாதிருக்கவரந்தாதிருநெல்லைமெல்லியலே . 30 


நிரையசைக்கட்டளைக்கலித்துறை . 


விடந்தாங்குகண்டத்தர்மெய்யினிற்பாதிவிடாமலுறைந் 
தடங்காதழகுருவ 

வானவளேயடியேனுமிந்தச் 
சடந்தான் சுமந்துஞ்சலியாமனின்பொற்சரணின் மன 
மடங்காதரந்தையுற்றேனபிராமியடைக்கலமே . 31 


நேரிசைவெண்பா. 


பின்னமற 


உன்னுருவிலிவ்வுலகமுண்டாயிருந்தொடுங்க 
முன்னும்பினுமிருந்தமூலமே --- 
வெவ்வுலகுந்தானாயிருந்தமௌனத்தலைவி 
தவ்வுமனந்தீரவரந்தா. 


32 


இந்தவுடற்சுமையையேன்சுமந்து நொந்தலைந்தேன் 
பந்தங்கடந்தபராபரைரயேய - சுந்தரியே 
வாங்குதற்கு நீயொருத்திவல்லாளே வந்த சுமை 
தாங்குவதுமில்லைமெய்தந்தால் . 

33 


சுவா நுபவத் திருவாக்கு 


131 


சித்தமிரங்கிலையோசீர்நெல்லைநாயகியே 
நித்தந் திருவடியை நீங்கின னோ - சத்தமுதற் 
பஞ்சவிடயப்பழம்பகையைத் தீர்ப்பதென்றோ 
துஞ்சு முடறீர்வதென்றோசொல் . 

34 
இன்னங்கிருகப்பிரவேசமெய்தாமன் - 
முன்னம்புகுந்தபுரமே முடிய - வன்னமே 
யன்னமளிப்பாயதுவின்றேற்கூழ்காடி 
யென்னத்தாற்பேதமெனக்கு . 

35 
தொன் றுவருமாயா துவந்துவமாஞ்சொப்பனம்விட் 
டென்றுதொலையுமெனக்கென்றாயே - யன்றுவரை 
நஞ்சுண்டோன்போலிருந்து நான்மெலிந்துவாடு தலிற் 
றுஞ்சித்தொலை தல்சுகம் . 

36 
ஆகாதவிவ்வுடலுக்காருதவியம்மம்மே 
போகாததுக்கம் பொருந்தியிடி- லோகோகோ 
வுன்னைநினைத்தறிண்ணமுன்னருளாலிவ்வுடம்பு 
பின்னப்படுவதென்றோபேசு . 

37 


சுற்றத்தாரின்னந்தொலைந்தானிலையெனவே 
பற்றற்றேதைந்திருத்தல்பண்பாமோ -- கொற்றனுடல் 
பா திபரித்திருக்கும்பண்ணவியேயுன்னையடைந் 
தீதிருக்கஞாயமிலை . 

38 


இருப்பது போலேகரையுமிவ்விடம்போடென்று 
மிருக்கச்சகிக்கவிலையென்றா -- யுருத்தெரியா 
திவ்வுடலினீயிருந்ததின்றறிந்தேனின்னமெனக் 
கிவ்வுடலாலெப்பயனுமில் . 


39 


132 


கோயிலூர் முத்து ராமலிங்க சுவாமிகள் 


தன்னைமறந்துன்மத்தன்றானடிக்கவந்ததுபோ 
லென்னை மறந்தித்தேகமெய்தியதே - யின்னமிதாய்ப் 
போவதழகோவுனதுபொன்னடிக்கேயாளாக 
வாவதழகோவறை. 


இராகத்து வேடமுடன் யானாக்கையோடிருந்து 
மோகப்பிசாசாய்முடிவேனோ - பாகமற 
வெங்குஞ்சிதம்பரமாயின்புருவாமுன்வடிவிற் 
றங்கியிருக்கவரந்தா. 


41 


-வொருமையுட 


சருமாதியாறோடுஞ்சந்ததநாறாக 
மருமையெனவெண்ணியலைவேனோ 
னல்லலெல்லாநீக்குமுன தம்பொற்றிருவடியிற் 
புல்லுவதுமென்றோபுகல். 


42 


43 


அவ்வியமாய் நீங்காவரந்தைசடமேவடிவா 
மிவ்வுடம்போடின்னுமிருப்பேனோ - பவ்வமற 
வுன்னா துரையாதேயுள்ளமழிந்துன் னுருவாய்ப் 
பின்னமறநிற்பதென்றோபேசு . 
என்றும்பிணியுள தாயெந்நாளுநைவுள தாய்ப் 
பொன் று முடன் மயமாய்ப் போவேனோ - நன்று தீ 
தாமென் றுணர்வரியவம்மையின தம்பதத்தி 
லேமுறவேயானிருப்பதென்று . 
மெய்போலிருந்தழியுமின்போலும் பொய்யுடலை 
மெய்யாகவெண்ணிமெலிவனோ - வையோவீ 
தென்னமயலைவைத்தாயின்னமிரங்கலையோ 
வுன் னுருவே நானாகவுன்னு , 


44 


45 


சுவா நுபவத் திருவாக்கு 


133 


46 


பாருளோரெல்லோரும் பார்த்து நிந்தைபண்ணுமிடஞ் 
சோருமனத்தோடிருந்து சோர்வேனோ - சாருமிட 
மின்னதெனச்சுட்டறிவோடெய் திலரி தாந்துரியக் 
தன்னிலியான் சேர்வதென்றோசாற்று . 
நாறுமுடலியானெனவுநாடுமனையென்னதென்று 
மாறுபடவெண்ணி மயங்காதே - தேறரிய 
வம்மை திருநெல்லையம்போருகவடியை 
இம்மையிலேநாடியிரு . 

47 
ஆறாறும் பொய்யாமதிற்பயனும் பொய்யாகு 
மாறாறும் பொய்யாவறிவதும் பொய் - யாறாறு 
கையானைத்தந்தகழனித் திருநெல்லை 
மெய்யாமவள் சரணமேவு . 

48 


49 


அன்புசற்றுமில்லா தவாயிழையார்மாமாயைத் 
துன்பமுற்றவாழியிலேதோயாம - லின்பரசத் 
தேனார் கழனித்திருநெல்லையம்மைபத 
நீநாளுநெஞ்சேநினை . 
ஆறாறு நாடுமிடத்தப்பாலுக்கப்பாலா 
யாறாறுமோடியறிவரிதா -- யாறாறுங் 
காணற்கினனாகுங்காரணியைக்கன்னெஞ்சே 
பேணற்குரித்தாப்பிடி . . 
பிடியாயகநாட்டம் பேறாகுமின்பம் 
விடியாவிருள் போய் விழிப்பா- மடியந்த 
மில்லா வெளியாயிருந்தபடியிருக்க 
நில்லாயது வேநிலை . 


50 


51 


134 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


நிலையாமோவில்லநிலையாமோசெல்வ 
நிலையாமோமைந்தர்மனைநெஞ்சே - நிலையாமோ 
வாகங்கரணாதியத்தனையுஞ்சொப்பனமென் 

52 
றேகநினைவாயி 

பயிரு . 
இருக்கா திகடேர்ந்துமின்புருவாந்தேவி 
திருப்பாதஞ்சேருந்திறமாப்-- பெருக்காகச் 
சொல்லினெறிகற்றுருவனிடம் போயிடினு 
மல்லலறமாட்டாதறி . 

53. 
அறிவே திருவுருவாமம்மைசரணாப் 
பிறியாதுநின்றார் பெரியோர்- 

குறியாது 
நின்றாயென்னெஞ்சேநெடுநாளியானென்னதென்று 
நன்றோசிவைவடிவைநாடு . 

54 
நாடிப்பொறிகளைந்தினாடோறுநாணா 
லோடியெடுத்தபலனொன்றொன்றோ - கேடு தரு 
முற்பத்திநாசமுடனோகோகோதுக்கசுக 
மற்பமலவெண்ணிறந்தவாம் . 

55 
ஆமேயவாவறுத்தலாமேயரந்தையொழி 
வாமேயிரண்டு வினையற்றிடுத - லாமேகாண் 
வாசியகமிறத்தல்வந்து விடும்பேரின்பஞ் 
சீசீயகமுகமேசெல் , 

56 
செல்லரியிடர்நெஞ்சேதீநெறியினாடோறுஞ் 
செல்லிற்குறைபோந் திறமுண்டோ- நல்லோர்க 
டேடற்குரித்தானதென்கழனியம்மைபதங் 
கூடிலுனக்கென்குறை . 

57 
திருநெல்லையம்மைவணக்கம் முற்றிற்று . 


சுவா நுபவத் திருவாக்கு 


135 


பஞ்சாக்கர நாயகி வணக்கம் . 


நேரசைக்கட்டளைக்கலித்துறை . 


கண்ட பொருளல்லகாணாப்பொருளல்லகண்டபொருண் 
மண்டுமிருளல்லமாயுமொளியல்லமன்னுமொளி 
பண்டென்பதுமல்லவின்றென்பதல்லபராபரமா 
மண்டமடங்கவடங்காப்பெருவெளியையுளியே , 58 


கொப்புடையாள் வணக்கம் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பின்னாபின்னமொன்றிலதாய்ப்பெரி தாஞ்சத்தாசத் 
திலதாய் , முன்னாநின்ற நிரவயமாய் முடியாதிருந்தசாவ 
யமாய்ப் , பன்னவேதுமில்லாமற்பகரும நுடக்கொம் 
பாகு , மன்னமாயை தனையகற்றாயம்மேகொப்பையுடை 
யாளே . 

59 
மூர்க்கரிணக்கந் தவிர்ந்திடெனமுன்னோருரைத்த 
மாற்றமதைப் , பார்க்கிலுலகத்தொருவரிலை * பாவிமன 
மேமிகமூர்க்கன் , றீர்க்குமுன துபதமகன்றேதீனவிட 
யத்தழுந்துகின்ற, தார்க்குமுயிரேயிதையகற்றாயம்மே 
கொப்பையுடையாளே . 

60 
ஆலோனிறந்துமுமைபாகத்தண்ணலிறந்துங்கமல 
முறை , நாலானனத்தோன் முடிந்திறந்து நாரதாதியோ 
ரிறந்துங் , 

காலாதிகளுமொழிந்திறந்துங்ககனமாதிய 
ழிந்திறந்து , மாலோகங்களிறந்துநின்றாயம்மேகொப் 
பையுடையாளே . 

61 


* பாவிமனமே மிகமூர்க்கம் என்றும் பாடம் . 


136 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


ஓங்குதனிமருப்பானையொருபாகன்கைவசமாயுழ 
ன்றதந்தோ , தூங்குபனைக்கரசயிலந்தனைப்பாகனெற்றா 
லோ துன்பஞ்செய்தான் , றாங்குமிருநிலத்தின் வினையி 
ரண்டென்னும்வல்லியினாற்றகைத்துப்பின்னு , மோங்கி 
வளரிச்சையெனுந் தாம்பதனான்மலக்குகையிலுறுக்கிக் 
கட்டி . 

62 
நல்லறிவுமுதல்வீரமெலாமடங்கநாரியராநாகங்க 
வ்வ , வல்லையினிற்செலுத்தியபின்மகத்தானபெருந்தன் 
மைமறக்கப்பொல்லாப் , புல்லறிவாமங்குசத்தான்மத் 
தகத்திலடித்தடித்துப்புன்மைசெய்ய , வல்லலுறுமக்க 
யந்தானியாதென்னில்யானாகுமந்தோவந்தோ. 

63 
அப்பாகன்யாரென்னில்ஞ்ஞானமென்பவனேயவ 
னைவெல்ல , விப்பாரிலெவ் விடத்துச்சென்றாலுமுனையன் 
றியேதுங்காணே , னொப்பாருமில்லாளே பூரணியேகார 
ணியேயோங்குமேன்மைக் , கொப்பாளேயுன்னிடத் 
தில்வந்தேனென்பகைநீங்கக்குறிக்கவேண்டும் . 64 


தூசேதரிக்கிலொடியுமெனுஞ் 

சொல்லே புனையுந்துடியிடையா 
ராசைச்சுமையைச்சுமக்கவெனக் 

கந்தக்கரணச்சும்மாடு 
மாசிலாளே நீ தந்து 

மாறாச்சுமையாச்சுமக்கவைத்தா 
யாசாமிந்தச்சுமையிறக்கா 

யம்மேகொப்பையுடையாளே. 


65 


சுவா நுபவத் திருவாக்கு 


137 


உன்னைக்கதியென்றடையாம 

லோகோவுலகவாஞ்சையினா 
லென்னேயிற்றைநாள்வரைக்கு 

மிழிவாந்தொழிற்கேயிழுத்தல்கண்டாய் 
பின்னையெனக்கோர்கதியில்லை 

பேசா திருந்தாலென்செய்வே 
னன்னேயிந்தமதியகற்றா 
யம்மேகொப்பையுடையாளே. 

66 


நேரிசைவெண்பா , 
அப்பாய் நிலமாயனலாய்வளியாகிச் 
செப்புங்ககனமாய்ச்சித்தாகிக்- கொப்புடையா 
ணின்றநிலையறியாநெஞ்சகமேயேன் பிறந்தாய் 
பொன் றுமுடம்புறவோபோ , 

கொப்புடையாள்வணக்கம் முற்றிற்று . 


67 


விஷ் 


ணு வணக்கம். 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நடந்துவிடுங்காணிருவினைக 

ணாராயணாய நமவென்னி 
னடந்து விடுங்காண்பிறப்பிறப்பு 

நாராயணாய நமவென்னி 
னடந்து விடுங்காண்பகையுறவு 

நாராயணாய நமவென்னி 
னடந்து விடுங்காணகங்கரப்பேய் 

நாராயணாய நமவென்னில். 


68 


138 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


இருபத்தெண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 


ஆசுற்றகுருதியது வீசவேசருமம 

தடர்ந்தது திரண்டுவீழ 
வத்தியது முண்டு முண்டாகவேநின்றதுவு 

மனவரதமெனையுறுத்த 
நாசத்தசைகளவைமாசுச்சுமையாகு 

நடுமச்சையூழனாறு 
நானாசனாயுவவையூனானதைச்சுற்று 

நாடிற்பழிப்பாகுமே, 
யோசைத்தொழிலா தியோரைந்து புள்ளுக்கு 

முறைகின்றகூடதாகு 
மோரொன்பதுவாசலீரைந்து வாயுக்க 

ளோடித்திரிந்துலாவுங் 
கேசப்புழுக்களவை கூடிப்பலவுண்டு 

கிருமிகளனந்தகோடி . 
கீழ்வாசலோடிவருமேல்வாசலேறியது 

கீழேவிழுந்துநெளியும் , 
வாசிக்குரங்கென்பதோடிக்குதித்திடவும் 

வன்பான தருவதாகும் 
வானத்தினீலமெனமேகத்தின் மின்னலென 

வாரியதின்மொக்குளெனலா 
மூசச்சதாநாறுமாசுற்றமலமென்ப 

தொழியாதிருக்குமிடமா 
மோங்குககனத்தினிடைபாங்கானவிந்திரதனு 

வுண்டாயொடுங்கல்போல் , 


சுவாநுபவத் திருவாக்கு 


139 


பாகு 


69 


மாசைக்கழுகென்பதோடிப்படிந்திடவு 

மசைவற்றகட்டையாக 
மாங்கா ரமென்றமுனிவாங்கா திருந்திடவு 

மாலயமதாகுமிந்த 
நீசத்தொழிலுடையபாவக்குடிலி துவை 

நினையாதகற்றநினைவாய் 
நிர்ச்சு தந்தரமாகுமெய்ச்சு தந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே . 
விஞ்சுநாகப்பதுமம்வந்ததெனவெப்பொழுதும் 

வீயாதசித்தினிடமா 
வெளியாகியல்லல்வடிவாகியேசந்ததமும் 

வேறாகிநின்றமனதே 
வஞ்சத்துவம் பேசுமிஞ்சத்தொடர்ந்தோடும் 

வன்பாசகூவ . றையும் 
வாராதிலிச்சையுமுன்வந்ததிலனிச்சையும் 

வைத்து நிதமாயுமாயுஞ், - 
சஞ்சலமதாகவேபஞ்சப்புரங்களவை 

தம்மில்விளையாடிநிற்குக் 
தானே செகாகிருதியாகியேநிற்குமிது 

தானேசெகத்தையெல்லாந் 
துஞ்சும்படிச்செய்யுமிங்கார் தடுப்பரிது 

சொன்னமலை தூக்கிவிடலாஞ் 
சுழல்கின்றவுததியும்பருகலாம்வெங்கனற் 

றொட்டேவிழுங்கிவிடலா , 
முஞ்சலெனவுலைகின் றநெஞ்சமதையொருவரு 

முழலாதடக்கவரிதா 


வமுடை 


140 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


மோகோவிதன்பெருமையொன்றோவனந்தவித 

மொருபிரமசாகாத்தி 
னெஞ்சுருவவயனாதியானவிவ்வகிலமெனு 

நேரான திரைகளாக்கி 
நிமிடத்தழித்து விடுமிந்தவலுமனதைநா 

னிலையாதறுக்கவெளிதோ, 
கொஞ்சத்துவமான தஞ்சுகொடிகட்டுவது 

கூடாதுகூட்டுவிக்குங் 
குறையன்றிநிறையாது மறைசென்றவழிசென்று 

குறையாததாகுமிந்த 
நெஞ்சப்பகையுமிதனஞ்சுத்தொழில்களையு 
நிலையாத 

தறுக்கநினைவாய் 
நிர்ச்சு தந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே , 
வாங்காது சீறுபணிதாங்காது கிட்டினரை 

வாய்நின்ற தந்தமதனால் 
வன்பாய்நலிந்தவுடன் முன்பாய்நடந்தகதி 

மாண்டுவிடமேலதாகித் 
தாங்காதுவந்தவிடமோங்காதிறங்குபடி 

தக்கதொருமந்திரங்க 
டம்மாலழிப்பதெனவென்னையொருபெண்ணரவு 

தாவிக்கடித்ததந்தோ , 
வாங்காலநீங்கிவிடிவழிகாலம்வருவதென 

வந்தோவடர்ந்தவிடமு 
மடியானவது தொட்டு முடிவரையுமிகவேறி 
யல்லலொடுபோரா 

பாராடுதே 


70 


சுவா துபவத் திருவாக்கு 


141 


யீங்கார்பொறுப்பரிதையென்னாலிறக்கரிது 

விந்தவிடமாற்றவுரியா 
னிவனென்ன வெண்ணியுனையின்றடைந்தேனிந்த 

விடையூறுரூபமாகி , 
நீங்காதகாமானுயிர் தாங்காதுகொல்வனவ 

னிந்தையையறுக்கநினைவாய் 
நினையாதிருந்துவிடிலெனையாதரிப்பதெவர் 

நீதானொருத்தனின்றிப் 
பாங்கான தந்தையிலை நீங்காதவன்னையிலை 

பார்க்கிலுறவொன்று காணேன் 
பட்ச ,சத்துடன்றேடி ரட்சிப்பதுன்னுடைய 

பாரமி திலையமில்லை , 
தூங்காது தூங்குவது தூயோர்தமக்குளது 

சொல்கின்ற காமனுடனே 
தூங்கப்பிறர் செல்வம்வாங்கக்கொடிக்கட்டிச் 

சுற்றிச்சுழன்றவென்னை 
நீங்காதவுன்னருகிலெந்நேரமெப்பொழுது 

நிலையாகவைக்கநினைவாய் 
நிர்ச்சு தந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே . 
ஆரொருவரிணையற்றசீருடையவத்துவிடை 

யாங்காரமென்றவலகை 
யல்லிற்பழுதையிடைபல்லிற்கொடியவிட 

பரவுவருமாறுவந்து 
சீருடைய வேதத்தையாராய்வஞ்சுமது 

தீரர்கணடப்பதெல்லாஞ் 


71 . 


142 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


சிறுமையெனவெண்ணியே தன் னுடைய தொழிலையே 

திரமாகவெண்ணிநாடிப் , 
பேர்பெரியரென்னுகஞ்சீர்பெரியதென்னுநம் 

பேராதவாழ்வதென்னும் 
பெண்ணிலொருமலடிகைப்பிள்ளையெனும்ரூபமாய்ப் 

பிரித்தறியிலில்லையாகு 
நேரானவகிலத்திலுறைகின்றசீவர்கள் 

நிலையாதலைத்துவிட்டு 
நீநானெனப்பேசியானாத துன்பமதி 

னிமிடத்தழுத்துவிக்கு , 
மாரோவிதற்கிந்தவனியாயவ திகார 

மளித்திட்டகன்ற தந்தோ 
வாவாவிதன்பெருமையயனாதிதேவர்களு 

மறியவரிதாகுமாகும் 
பாரதனினம்மைவிடவார்பெரியரென்றுமிகு 

பாழான நட்டமிட்டுப் 
பங்கேருகன்பாலுமங்கேசவன்பாலும் 

பாராதிகொல்வனிடமுஞ், 
சாரா துசார்ந்தவர்கடமைமயக்காதுறையுந் 

தமியேனுளங்காணியாய்த் 
தன்னரசுநாடுபெற்றென்னையுமயக்கியது 

தாழ்விக்குகாகிலிந்த 
நேராதராவணனைநின் கருணையம்புகொடு 

நிலையாதறுக்கநினைவாய் 
நிர்ச்சு தந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 
நீண்மாயையுடைமாயனே . 

72 


சுவா நுபவத் திருவாக்கு 


143 


பண்டில்லமேவியதிலுண்டான தொழில்களவை 

பண்பாய் நடத்திவருகிற் 
பரிவான தந்தையனைமக்களொடுசுற்றமிவள் 

பாரியெனவந்தவிந்த 
வண்டக்கயவருடனொன்றிடிற்சந்ததமும் 

வலுநரகில்வீழ்வமென்று 
மனதிலொருமித்திதனை விட்டு நாமோட்சமடை 

மார்க்கமெதுவென்றுதேடி , 
யண்டரொடு முனிவரருமேத்தற்குரித்தான 

வருளுருவமானகுருவுக் 
கன்பென்னுமலரெடுத்தர்ச்சனை நிதஞ்செய்து 

வடியிணைகள்போற்றிநின்று 
தொண்டரெனவவரேவலெப்போது முடிசூடித் 

துகளற்றசித்தனாகித் 
தூய்தான குரவரவர்சித்தபரிபாகமது 

சோதித்தறிந்து பின்பு , 
கொண்டாடியிவருக்குவானவருமறிவரிய 

குறைவற்ற பொருளையீயக் 
குணம துடன்வாங்கியதையிப்புருடரானவர்கள் 

கோதின்றிநின்று மதனைக் 
கண்டார்களிந்தவிதநாயிற்கடையான 

கசடனிறுமாப்படைந்து 
கண்கெட்டபகடாகியனவரதமாதருடை 

காலிடைகடேடிநைந்தும் , 
வெண்டிங்கள்வதனமுடைமின்னார்கள்சொன்னபடி 

விலகாது செய்து நின்றும் 


144 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


73 


வெகுகாலமிந்தவிதம்விணாள் கழிக்கின்ற 

வினையேனையாள்வதென்றோ 
ஞெண்டுபோலலைவுற்றமன மிலாவடியரக 

நீங்காதிருந்தவறிவே 
நிர்ச்சு தந்தரமர்குமெய்ச்சு தந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே . 
ஓரில்வருபூதங்களோரைந்து மனமாதி 

யோரைந்துசத்தாதியா 
மோரைந்துவாக்கா தியோரைந்து பிராணாதி 

யோரைக்துசருமமாதி 
நேரிலிருமூன்றாகுமிவை மூன்றுபத்தொன்று 

நிகழுபிரமாதியைந்து 
நிகழுமிவையாறாறினிச்சயமதொன்றாகு 

நிலையாதவேழைந்து மாம் , 
பாரிலொருசற்புருடர்சீரிலிவையேழைந்தும் 

பாழெனவறிந்துவிட்டுப் 
பதியானவொருபொருளை மதியாலறிந் துணர்வு 

பற்றி நிலைநிற்பரமமாஞ் 
சீருடையசின்மயனைமேருவெனவசையாத 

சித்தாந்தமானபொருளைத் 
தீராடமக்குரியமூடாடமக்கரிய 

சின்மயானந்தவடிவை , 
யாருமறியாதபொருளாய்நின்றபேரறிவை 

யண்டபகிரண்டநிறைவை 
யத்துவிதமானவனையெத்திசையுநின்றவனை 

யணுவிலணுவாகினானைப் 


சுவா நுபவத் திருவாக்கு 


145 


14 


பேரா திருந்தபரிபூரணமதாகின்ற 

பேச்சற்றமோனவடிவைப் 
பெற்றும் பெறாமலேகத்தித் திரிந்து நான் 

பெரிதானகுருடனாகி , 
யாரொருவரிணையின்றிநாரிவசமெந்நேர 

மல்லுபகனாட்டமாகி 
யலைகின்றவீனனுனையென்றைக்கடைந்து நிலை 

யதுவாவதெந்தநாளோ 
நேரொருவரில்லாதபேரறிவுதனுவான 

நின்மலானந்தமயனே 
நிர்ச்சுதந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே 
ஆழமொருமட்டின்றி நீள மதிலக்கின்றி 

யகலங்கணக்கற்ற தா 
மறிவென்றவானந்தவாரியினிலனவரத 

மயனா திமுனிவோர்களு 
மாழியொருசத்தவிதமென்பனவுமட்டகய - 

மவையோடுமா திசேட 
னகிலாண்டபிண்டங்களாகாயவீதிவரு 

மாதபனும்வெண்டிங்களும் , 
தாழ்வொன்றுமில்லா தவட்டகுலவெற்புமொரு 

தடையற்றககனாதியுந் 
தண்ணென்றகங்கையது முதலானநதிகளும் 

தாழ்வற்றதுருவவிறையுங் 
கீழானசரவசரவுயிர்கள் பலயாவையுங் 

கெம்பீரவுத்தி தன்னிற் 
10 


146 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


கிளர்கின்றவலைகள் போற்றோன்றியேவருமிவை 

கிளத்தவொருவேதுவற்று , 
வாழ்கின்றவிவையலைகள் போல்வேதோன்றிய தின் 

மாயுமெனவேதமறையில் 
வந்தவொருவயனாதிமுந்தவானந்தகன 

மயமாவதையமில்லை 
பாழான துன்பமதிலாழும்பிராந்திகொடு 

பார்க்கிலிப்போது சுகமாம் 
பண்டையுண்டானசுகமதின்மீண்டடங்குமது 

பார்க்கிலப்போது சுகமாங், 
கேழ்கிளருமிந்தநெறிநில்லாதுதேகமது 

கெடுகாலம்வந்தபோது 
கீழானபுத்திகொடு துன்பமயமாகியும் 

கெட்டேனெனப்பகர்ந்து 
நிழலெனவறியா துவீணாட்கழித்தவெனை 

நின்னடியனாக்கநினைவாய் 
நிர்ச்சுதந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே. 
நிர்ச்சீவனாகியகறற்போதமாகிவி 

னிர்நாமரூபனாகி 
நிர்லேபனாகி நிதநித்தியானந்தமெனு 

நிராதாரமோனவடிவாய் , 
நிர்த்தோஷனாகியணுவாகியேயெப்பொழுது 

நிஷ்கிரியனாகிநின்று 
நித்தியாபரோட்சமாய்முக்காலாகிதமாய் 

நிரவயவமானபொருளாய் , 


75 


சுவா நுபவத் திருவாக்கு 


141 


நிர்க்குணவிலாசமாயெச்சருவகதனாகி 

நிருபத்திரனாகிநின்று 
நிரிந் தியாகாரமாய்ப்பொருந்தலரிதாகிய 

திரானந்தரூபமாகி 
நிஷ்காரணனாகியப்பிரவிர்த்தனாகியே 

நிர்விஷயசுத்தனாக 
நிறைவானவிபுவாகியசலனாயகேயனாய் 

நிரஞ்சனானந்தவறிவாய் , 
நிர்மலானந்தனாயெம்மாசுரகிதனாய் 

நீண்மன தகோசரமதாய் 
நெஞ்சமொடுதெவ்வற்றதேகமொருரூபமாய் 

நிரதிசயமானபொருளாய் 
நீர்ச்சங்கவடிவமாயெச்சங்கதாஸ் தியாய் 

நீங்காதசத்துவடிவாய் 
நெடிதான திருசியீவதீதனாயனவரத 

நிர்மூடவஸ்து வடிவாய் , 
நிர்ப்பூதவாகமாயெப்போது மழியாது 

நிலையானபிரமவடிவாய் 
நீநானெனக்கூறுபேதமதுவின்றியே 

நிர்த்தொந்தமானபொருளாய் 
நீர்த்தரங்கப்புணரியாய்நின்றராமனே 

நீசனையுமாள்வதென்றோ 
நிர்ச்சு தந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே . 
அறிகின்றவிசுவாதியபிமானி மூன்றெனவு 

மாகமொருமூன்றாவது 


16 


148 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


மவத்தை திரிவிதமெனவுமாகநவவிதமான 

வவையோடுகூடு புருடன் 
பிறியாதவிடமுதற்பதவாச்சியார்த்தமாம் 

பேராதவுயிரிலட்சியம் 
பேதமதுவின்றியவிராட்டா திமூன் றுதது 

பெரிதாஞ்சிருட்டியாதி , 
யறைகின்ற மூன்றாமவத்தையொடுவைசுவா 

னரனாதியான மூன்று 
மபிமானியாமென்பராகநவவிதமான 

வவையோடுகூடுமீச 
னறைகின்ற திவைநடுப்பதவாச்சியார்த்தமா 

மழியாதபிரமம்லட்சிய 
மாதாரபானா தியானவொருமூன் றனையு 

யபிமானியாகுமென்பர் , 
நிறைகின்றசர்வசுகமா தியாமூன் றளையு 

நிலையாமவத்தையென்பர் 
நீங்கா தவஸ் திபா திப்பிரியமூன் றுமிவை 

நிகழுஞ்சரீரமென்ப 
ருறைகின்றவிந்தவிதமென்பதுடனுங்கூடு 

மொருபரப்பிரமமென்ப 
தொன்றாயிருந்தவசிப்பதவாச்சியார்த்தமா 

மொருசர்வசாட்சிலட்சிய , 
முறையாலெடுத்திங்கனறைமூன்றுவாச்சியமு 

முழுமித்தையென்று தள்ளி 
மூன்றானலட்சியமுமொன்றெனவறிந்துபினு 

மோனத்திலவையும்விட்டு 


சுவா நுபவத் திருவாக்கு 


149 


நிறைகின்ற பூரணமதாகின்றவாரியர்க 

ணிலையிலெனைவைக்கநினைவாய் 
நிர்ச்சுதந்தரமாகுமெய்ச்சுதந்தரமாகு 

நீண்மாயையுடைமாயனே. 


77 


போற்றி சங்கீர்த்தனம் . 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 


அந்நாளிலிராக்க தரையறுத்தாய் போற்றி 

யம்பரத்திலும்பர்களுக்ககமே போற்றி 
யிந்தாளிலென தகத்துட்டிமிரவீன 

மீடழிக்கக்கோடியினனானாய்போற்றி 
பன்னாளுமடியார்கள்பவத்தைநீக்கும் 

பரிசாகத்திகிரிக்குப்பணித்தாய்போற்றி 
நன்னாளுமிடர்நாளுமடியாருக்கு 

நற்சுகமாமென்றுசங்கைநலிந்தாய்போற்றி . 78 


எவ்விடமுமசுத்தமெனவெண்ணி நீயு 

மெழுவாரி தனிலொன்றிலிருந்தாய்போற்றி 
யவ்விடமுமசுத்தமதாம்பிரளயத்தி 

லழிவதினாலெனவெண்ணுமய்யாபோற்றி 
யிவ்விடமுமிப்படியோவென்றுவிட்டே 

யிரவுபகலற்றவகத்திருப்பாய்போற்றி 
யவ்விடமேயெல்லாமாய்நின்ற தாலே 

யதற்கசுத்தமிலையென்றேயமர்ந்தாய்போற்றி . 79 


* 150 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


ஆனைகண்டகுருடரைப்போலறிந்தபேர்க்கு 

மப்பாலாமேகனாமறிவேபோற்றி 
தானையது விரணியத்தாற்றரித்தாய்போற்றி 

சராசரமாமுலகமெலாந்தந்தாய்போற்றி 
யானைய தின் கோடதுபோற்கொங்கையுள்ள 

வணிமடவார்வாஞ்சையெலாமறுப்பாய்போற்றி 
யூனையபிமானித்தேயுழல்வேன் றன்னை 

னக்கேயாளாக்காய்போற்றி . 30 


யொப்பிலாவுன 


காண்பானுங்காண்பவையுமானாய் போற்றி 

கருத்தனுமொண் கருமமுமாய்நின்றாய்போற்றி 
பூண்பானும்பூண் பனவுமானாய்போற்றி 

பொல்லா தமாயையிலாய்புணர்ந்தாய்போற்றி 
மாண்பானமாயவனாய் நின்றாய் போற்றி 

மகாசூரகுலாந்தகனாய்நின்றாய் போற்றி 
வீண்பயிலும் விழற்கிறைத்துவீணாடள்ளும் 
விரரகிலேற்கருள் புரியும் விறலாய்போற்றி . 81 


ஒருருவாய்மூவுருவாயுறைந்தாய்போற்றி 

யும்பர்கடம்பெருமானேயுயிரேபோற்றி 
காருருவாய் நிறைந்தபெருங்கடலேபோற்றி 

கண்முதலாம் பொறியாலுங்காணாய்போற்றி 
பாகுருவாந்தந்தியது பதைத்தபோது 

பதைப்பறவேயங்கராப்படுப்பாய்போற்றி 
யாருமறியா தவிடமகமாய்நின்ற 

வா தவனேயடியனையாள் போற்றிபோற்றி . 


82 


சுவா நுபவத் திருவாக்கு 


151 


* 


83 


மனமாதியாறாலுமதியாதான 

மாயோனேமகத்துக்குமகத்தேபோற்றி 
யினனாதிபுழுவரையுமிருப்பாய்போற்றி 

யிருக்காதிவேதங்கட்கெட்டாய் போற்றி 
பினமாகியபினமுமாய்ப்பேராதாகிப் 

பேச்சிறந்து பிறங்குகின்றபிரானே போற்றி 
கனமானவரக்கரெலாமடியற்றேகக் 

கைப்பாணமெடுத்தெய்தகாரேபோற்றி . 
* திறிபுடியாந்திமிரத்துக்கப்பானின்ற 
திவ 

வாகரனேயடி போற்றி திருக்கே போற்றி 
பறிவறியாமையுமாகிய தீதமாகு 

மப்பனேபூரணமாமருளே போற்றி 
தறியாகுமாகமதையசைத்தல் செய்யுந் 

தயாபரனேயடிபோற்றி தமரே போற்றி 
குறியாது குறித்தறியும் பெரியோருள்ளக் 

கோகன தத்துறையளியே குரவா போற்றி . 84 
அன்பிலாமான் மருப்பையடியோடீர்த்தே 

யன்பானவாரணத்தையளிப்பாய் போற்றி 
புன்புலால்வீசுகின்றபுரங்கடங்கும் 

புல்லறிவுக்கெட்டாதபொருளே போற்றி 
முன்பனாய்மூன்றுலகும்புரக்காநின்ற 

முகுந்தனேயடிபோற்றிமுதல்வா போற்றி 
தன்பெருமையறிந்துணர்ந்தோர்சகாயாபோற்றி 

தனக்கிணையொன்றில்லாததனுவே போற்றி . 85 
** கீழ்வருமெதுகைநோக்கித் திரிபுடி என்றது திறிபுடி 
யென்று மருவிற்று . 


152 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


86 


அன்றாலிற்றுயின்றவனேயடிகள் போற்றி 

யைம்பத்தோரக்கரங்கட்கதீதாபோற்றி 
நன்றாலுந்தீதாலுநலியாதான 

நாரணனேயுனதுபதநளினம்போற்றி 
பொன்றாதபிரமனுக்குந்தந்தையாகும் 

புனிதனே புயங்கவணை துயின்றோய் போற்றி 
யென்றாதையன்னையுடன்சுற்றமாகு 

மெழிலானசீதரனேயிறைவாபோற்றி . 
கல்லாதகயவருறுகூட்டந்தன்னிற் 

கலந் திருந்தவெனையழைத்தகரமேபோற்றி 
செல்லா தமாயையிருண்மயக்கமெல்லாஞ் 

சீரணிக்கத்திறந்தந்த திண்டோள் போற்றி 
வெல்லாதபகையுறவுவெல்வதற்கு 

விழிக்கருணை தந்தவொருவிமலாபோற்றி 
மல்லாருமரவமெனுங்கொடியோன்றன்னை 

மாயா துமாய்த்தவொருவள்ளல் போற்றி . 


87 


இடையிடையிற்றனிச்சொற்பெற்ற 

விரண்டடிக்கு றட்டாழிசை . 
செல்வச்செருக்கிற்றிரமாவழுந்தினேன்ராமராம 
-இது 
தீர்வதுமில்லைதிருவருளன்றியே 
பல்வழிசெல்லிற்படர்மதமேறுதே 
ராமராம -நின் 
பார்வையதன்றிப்பகர்மதந்தீராதே 
ராமராம . 88 
உற்பத்திநாசவுததியழுந்தினேன் 
ராமராம- இதற் 
குன்னருளன் றியொருவங்கங்காணேனே 


ராமராம 


சாமராம 


சுவா நுபவத் திருவாக்கு 


153 


வற்பத்திலாசையனுதினங்கொண்டேனேராமராம - இந்த 
வாசைப்பிசாசாசுன்னருளன்றி நீங்காதே ராமராம. 

89 
அன்னையுதரத்தவஸ்தைகள் பட்டேனே ராமராம - இனி 
யாற்றேனேநீயவையற்றுவிடவேண்டும் ராமராம 
பின்னவபின்னப்பிணக்கதற்காளானேன் ராமராம - இந்தப் 
பின்னமுன தருளன் றிப்பிரியாதே ராமராம . 90 


ராமராம -உன் 


ராமராம 


நீங்காக்கருவிநிபங்களொழிந்தவே 
னித்தியமான நிலைய தடைந்தால் 
வாங்காரமென்னுமலகையகன்றதே 
னாதாரமானவவிழ்தமருந்தவே 


ராமரர்ம - நின் 
ராமராம . 91 


ராமராம் 


உண்டேயுறங்குவதுண்மையா நம்பினேன் ராமராம - நின் 
னுண்மையறியவொழிந்தவை நீங்கின 
பண்டேயிருந்தபயங்களொழிந்தன ராமராம - நின் 
பாதமலரிற்பணிந்த திடத்தினால் 

ராமராம . 92 
விஷ்ணுவணக்கம் முற்றிற்று . 


சொரூபவணக்கம் . 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
இந்தவுலகசராசரங்களியாவனிடமாத்தோன் றியி 
டு ,மிந்தவுலகசராசரங்களியாவனிடமாவிளங்கியிடு , மிந் 
தவுலகசராசரங்களியாவனிடமாவடங்கியிடு , மந்தமூல 
முதற்பொருளையகத்தெந்நாளும் வணங்கிடுவாம் . 93 

* எண்ணற்கரியசித்திரமோரேகபடத்திலிருப்பது 
போற் , பண்ணற்கரியசீவேசவுலகமிருக்கும்பரவிசும் 


154 


கோயிலூர் முத்துரர்மலிங்க சுவாமிகள் 


பே , மண்ணைப்புனலையனல் காலைவானைத்தருசங்கற்பச 
த்தி , நண்ணிப்பொருந்து மூன்றவத்தைநாளும் விளக் 
குஞ்சின்மயமே . 

94 
சுட்டுமறிவுகெட்டசுகசமனாந்துரியநிலை மேவி , பி 
ட்டத்திருந்ததன்மயத்தோரிதயாம்பரத்திலிலங்கொளி 
யே , பெட்டுத்திசையோடண்டமெலாமெங்குநிறைந்தீ 
தெல்லாமாய்த் , துட்டக்கருத்திற்றூரமதாய்த்தூயோர் 
க்கணித்தாந்தொல்பொருளே . 

95 


சண 


இங்கேசரிக்குமெறும்பா தியெண்ணம்பகத்தோனீ 
றிதயத் , தங்கங்கிருக்குந்தற்சாட்சியானவகண்ட பூச 
மே , கங்கேயிழுக்கும்வெறும்பிணம்போற்கனகமனைவி 
கான்முளையோ, டிங்கேகுடும்பச்சுமையிழுப்போரிதய 
த்தெட்டாவிரும்பொருளே . 

96 


எல்லாமிறந்தநிலையாகியானாயென துகற்பித்மா 
மெல்லாமாகியல்லவுமாயிருந்து விளங்குமின்னமுதே 
பொல்லேனவிவேகத்தாலேபுன்மைவிடயமாக்கரைந்தே 
யல்லற்படுவதுனக்கழகோவத்தாவண்ணாவாரணனே . 97 

சித்தத்திருக்குஞ்சிதா காசதேவேதேவதேவதை 
யே , . பத்துத் திசையும்பதினாலுலோகமெங்கும்படரொ 
ளியே , முத்திக்காசேயாறாறின் மூலப்பொருளேமோன 
சுகம் , புத்திக்கேதந்தவிர்த்தடிமைபொருந்தவருள் 
வாய்புண்ணியனே . 

98 


--- 


சொரூபவணக்கம் முற்றிற்று . 


சுவா நுபவத் திருவாக்கு 


155 


அருளிறை வணக்கம் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , . 
சகந்தனிலே பிறந்திறந்துவீணாகநாட்கழித்துத் 

தவித்தவென்ற 
னகந்தனிலேயிருக்கின்றபரவடிவையானறிய 

வன்புவைத்துச் 
சுகந்தனிலேமேலானசுகம்பரமசுகமென்றே 

தோன்றக்காட்டு 
முகந்தகுருதேசிகனையனுதினமுமிருதயத்தி 

லுட்கொள்வேனே . 


99 


பொறியாறாலுங்காண்பரியபொருளோயுனதுபத 
ம்போற்றி , யறியாநின்றுமறிந்திலனாயானாயுன துபதம் 
போற்றி , பிறியாப்பிறியத்தப்பாலாம் பெரியோயுனது 
பதம்போற்றி , சிறியேனறிவுக்கறிவானசித்தாமுகந்த 
குருபோற்றி . 

100 


வேறு . 


பத்தியுடையவமார்பெறும் 

பைம்பொன்னாட்டினினிதான 
சித்திவிளங்குங்காவிரிசூழ் 

செல்வப்பொருள்வைமாநகரோன் 
புத்தியிலனாமென துபவம் 

பொருளதாகக்கொண்டினிய 
வத்துவிதத்தையளித்தவுகந் 

தானைவணங்கித்துதித்திடுவாம் . 
பிறந்து வந்து என்றும் பாடம் . 


101 


156 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


102 


கடலேஞானவேதாந்தக் 

கரும்பேயெனக்கோரருந்துணையே 
யிடரேயருகுமாறெனக்கோ 

ரிச்சையேயதுன்கழலல்லா 
லுடலேபொருளேயாவியெனு 

முகந்தாய்மூன்று முனக்கென்றாற் 
படரும்வினையையகற்றியருள் 
பரிபூரணாவுன்பதம்போற்றி , 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
முத்துவெண்ணகையார்சித்தமதொக்க 

முயல்வதேகருமமென்றுன்னிப் 
பித்தரின் மயங்கிப்பிறவியங்கடலிற் 

பீழையுற்றழுந்துறுவேனைச் 
சித்தமதொக்கவாவெனவழைத்துத் 

திகழு நீபிரமமென்றருளு 
முத்தமகுருவே பொருள்வை மாநகர்வா 

ழுகந்ததேசிகசிகாமணியே. 


103 


பிள்ளைகணு றுபிழைகள் செய்தாலும் 

பெற்றவர் தனையரைமுனிந்து 
தள்ளுதலுலகிலுண்டுகொலடியேன் 

றவறினைப்பொறுத்தருள்புரிவா 
யெள்ளுறுமிடமும்பிரிவிலாப்பொருளே 

யெந்தையேயென்னுயிர்த்துணையே 
யுள்ளுதற்கரியபொருள்வைமாநகர்வா 

ழுகந்ததேசிகசிகாமணியே . 


104 


சுவா நுபவத் திருவாக்கு 


157 


ஏமநற்கிரியைவலஞ்செயுங்கதிரோ 

னெழுவதன் முன்னமேயெழுந்து 
சேமநீர்ப்படிந்து செபித்துனைப்பரவுஞ் 

செனனமேயெனக்கு நீ தருவாய் 
காமனையெரித்துக்காலனையுதைத்துக் 

கஞ்சனற்சிரநகத்தரிந்த 
வோமெனும்பொருளேபொருள்வைமாககர்வா 

ழுகந்ததேசிகசிகாமணியே . 


105 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
உகந்தானெனும்பேரின்பவுரு 

வோராகம தாயெழுந்தருளிச் 
சகந்தானறியவெனையாண்ட 

தாயேவீரபத்திரப்பே 
ருகந்தேதரித்து மோருருவ 

மொருநாமங்களொன் றுமிலா 
தகந்தான்புறந்தான்கீழ்மேலென் 

மறுதிக்கடங்காவம்பரமே . 
ஒன்றும் வேண்டாவுலகாள 

வுண்மைமகுடந்தரித்தடியார்க் 
கென்றுந்தம்மை மறைத்தவிரு 

ளிரியவிளங்குந்திவாகரனே 
நன்று தீதோடியானெனது 

நாடு நாமவுருவனைத்துஞ் 
சென்றேயலையாதிகள் போலச் 

சேருஞ்சிவமாஞ்சாகரமே . 


106 


* 


107 


158 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


காண்டற்கரியசீவனணு 

வாகுங்கரணாதிகட்கெல்லா 
மாண்டவிந்தச்சூக்கவணு 

மகத்திவ்வணுவுக்கணுவுருவே 
வேண்டிப்படியிற்றொழுந்தெய்வம் 

விள்ளற்கரியபேதமிவை 
காண்டற்குரியதெய்வமதைக் 

காட்டுந்தேவதேவதையே . 


108 


செய்வான் செய்விப்பவன்செய்கை 

செய்யுங்கருவிதொழிலைந்து 
மெய்யாய்விளங்கும்பரமாக 

மெய்யாவுரைத்தமெய்யுருவே 
யெய்யாவெவைக்குமகத்தாக 

விருந்தசுத்தந்தனையடக்கி 
யையாவகண்டபூரணமா 

கடங்காமகத்தோமகத்துருவே . 


109 


துச்சக்குகையாமைங்கோகாசத் 

துன்பவுருவின்மறைந்திருந்த 
புச்சப்பொருளீதெனக்காட்டும் 

புரணானந்தப்பழம்பொருளே 
பச்சப்பிறவிமரணமெனு 

மாழிகடக்கவேழைதனக் 
கிச்சையின்றியருளுருவா 

யெழுந்தேயொளிருமாக்கலமே . 


110 


சுவர் நுபவத் திருவாக்கு 


159 


ஏகப்பொருண்முப்பதமாக்கி 

யிருமூன்றாக்கியொருமூன்றை 
யேகத்தள்ளியொருமூன்றை 

யேகமாக்குமென்மயமே 
மோகத்தழுத்துமேழ்பூமி 

முற்றுங்கடந்துமோகமறு 
மியோகநிலமேழேறியதி 

னுறுவாழ்வளிக்குங்கற்பகமே. 


111 


தன்னைக்காணாவறிவாலே 

சகத்தைப்பேதமாக்கண்டே 
யென்னதி தியானிவனென்னு 

மிடருற்றுழன்றேனெங்கோவே 
யன்னமயக்கமுன்னருளா 

லகன்றேசகமென் கற்பிதமா 
மென்னையன்றி வேறன்றி 

யானாக்கண்டேனென்கண்ணே . 


112 


இந்தவுடலோடாவிபொரு 

ளெல்லாமித்தையிவை வாங்கி 
யந்தமில்லாவுன்வடிவை 

யடியேற்கருளுந்தாதாவே 
கந்தவிடயமாதியைந்துங் 

கைக்கொண்டருந்தியிருக்க 
வெந்தமதியாலியான் புசித்தே 

னென்னலாகுமிறையோனே . 


113 


160 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


ஆகாசாதிதேகாந்த 

மானசகத்துன்கற்பிதமே 
லேகவறிவர்முன்வடிவே 

யிவைக்கும்வடிவமென்றாயே 
மோகமறமுன்சொன்னவைகண் 

முழுது நீயாய்த்தோன்றியிடி 
னேகுநீ நானீதெனலு 

மெங்கேபோததேவதையே . 


114 


தன்னையுணருமுணர்வின்றித் 

தானும் பொய்யாங்கோசமைந்தும் 
பின்னமின்றியிருந்தபடி 

பின் னுமளிக்கும் பேரருளே 
பொன்னங்கிரியுமணுவுருவும் 

பொதுக்காட்சியிலேசமநிலையா 
மென்னையென்னாலெனக்களித்தா , 

யென் தாயென்றனுயிர்க்குயிரே . 


115 


ஆராவருந்தல்பொருந்தலிரண் 

டருமை பெருமையெனப்புசிக்கு 
மோராமெனக்கிவ்விரண்டோடு 

முடம்புஞ்சுமையென்றுரைத்தவனே 
பாராவிந்தப்பாரமெனக் 

காமோகானுன் கற்பிதநீ 
பாாதிகட்கும்பாகர்த்தா 

நீயேயிவைக்கும்பகவானே 
. 


116 


சுவா நுபவத் திருவாக்கு 


161 


கடம்போலிருக்குமுடம்போடு 

கரணங்காணுங்கரியானே 
னடங்காவகண்டசிவமானே 

னந்தோவெல்லாமானேனே 
படங்காமமதையகங்கார 

மகந்தையிருக்குமாலயமாங் 
கொடும்பாவிகடந்நெறியடியார் 

கூடாதகற்றுங்குருமணியே . 


117 


எல்லாமாகியல்லவுமா 

யிருந்து விளங்குமெம்மிறையே 
பொல்லேன்ற னுவாஞ்சுமைசுமந்து 

பொறுப்பதரிதுமிகவரிது 
கல்லாமனிதர்சம்பந்தங் 

கடந்தேயுன்னையடைவதென்றோ 
நல்லோரன்றியுயிர்க்குறுதி 

நாடிலிலையென்றின்றறிந்தேன் . 


* 118 


பஞ்சகோசங்கடந்துசிவ 

பாரமேறியனுதினமுந் 
துஞ்சலில்லாப்பரமசுகம் 

தோய்ந்தேயிருக்கும்வாணாளை 
யெஞ்சலில்லாப்பெரியோர்க 

ளென்றுமடைந்தாரவரன்றி 
நஞ்சையமுதாவருந்தியிடு 

நானுங்கரையேறுவதென்றோ. 
11 


119 


162 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாதிகள் 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
துஷ்டர்களை நிக்கிரகம்பண்ணவேண்டித் 

தூயோர்கட்கனுக்கிரகஞ்செய்யவேண்டி 
யிஷ்டமுடனே தசாவதாரமாக 

வெடுத்தது முன்னிந்நாளிலடியேன்றன்னைச் 
சிஷ்டனெனும்படியாக்கநினைத்தபோதே 

செலமாலங்கட்டிய தாய்த் திரண்டதேபோ 
லிஷ்டமுடன்பதினொன்றாமவதாரத்தை 

யெடுத்துமெனையாண்டவாறென்னேயென்னே . 


உண்டான கருவியெனுமாறாறுக்கு 

முன்னரிதாமது நீயென்றுரைத்தோன்றன்னை 
விண்டாலுமவன் கருணை விளம்பவொண்ணா 

விண்டுவெனுமருளுருவாவிளங்கிவந்து 
கொண்டானே குரம்பை முதன் மூன்றையுந்தாங் 

குவலயத்திலெனது தொழிலொன்றுங்காணேன் 
பண்டானபழவினைகளெல்லாஞ்சென்றே 

பரமபதமெனக்குவரும்படியாயிற்றே. 121 


அற்பமாமதுவருந்துமவனே குற்ற 

மகுற்றமெனவறியாது பிதற்றினக்காற் 
பொற்புமிகுமுன துபத்திரசம்புசிக்கும் 

புன்மையனுக்கெதுநன்மை தீமையாகு 
மற்புயனேயவ்வெறியிற்பிதற்றும்பாடல் 

வகையேதுதொகையே துவழியேதாகுஞ் 
சொற்பிழைகள் வந்தாலும் பொறுப்பதுன்றன் 

சுதந்தரமேசுதன்வசனந்தந்தைபோல. 


122 


சுவா நுபவத் திருவாக்கு 


163 


123 


இப்பாரிலுடலெடுத்தேயிந்நாண்மட்டு 

மிவ்வுடலேசத்தியமாவெண்ணிநைந்தே 
பொய்ப்பாலனெஞ்சமெனும்வன்பேயோடும் 

புகலிடமொன்றில்லாமற்புலம்புநாளிற் 
கைப்பாலன்றனக்கன்னை கருணை போலக் - 

கடாட்சிப்பாயெனத்துணிந்து கருதிப்பின்னு 
மொப்பாருமில்லாதவுன்னைக்கிட்டி 

யுடலா திபந்தமெலாமொழியவந்தேன் . 
அன்னையு தரத்திடையேயழுந்துந்துன்ப 

மது நீங்கிப்பிறக்கும்போதழுத்துந்துன்பம் 
பின்னுமுடற்பிணியதனால்வருந்துந்துன்பம் 

பேதமதியதனாலேபிறக்குந்துன்ப 
மின்னவுடலிறக்கும்போதழுந்துந்துன்ப 

மித்தனையு நீங்கவெனக்கென்னோவென்னோ 
வென்னையுமோர்ஞானவடிவாக்குவித்த 
விறைவனடி நீடூழிவாழ்கவென்றே . 124 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
ஆகந்தானாவழிந்தவெனை 

யழுத்தவுரித்தாமடமையினாற் 
பாகன்கரத்திலகப்பட்டுப் 

பதைத்தவிபம் போற்பதைப்பேனை 
மோகந் தீர்ந்தவுகந்தானு 

முதிர்ந்தகருணையாலழைத்து 
வேகவறிவுன் னுருவென் ற 

யிசைத்தானவனை வணங்கிடுவாம் . 125 


164 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


126 


எழுசீராசிரியவிருத்தம் . 
தடமுயர்கடல்சூழ்பொருள்வைநன்னகரந் 

தனின்மனுத்தேகமாய்விளங்கித் 
திடமுடன்சுருதிசாஸ்த்ரவேதாந்தஞ் 

சிந்தையில்நுபவந்தெளிந்து 
படி தனிற்றனைவந்தடுத்தவர்க்கிரங்கிப் 

பரமசற்குருவதாயுணர்த்தி 
யடியவரடிகட்கேயுகந்தாட்சி 

யரன்பதிகயிலைவாழ்ந்தனனே . 
பதினான்குசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , 
ஆகநற்கனகமேனிபெற்றுடைய 

ராவிசுற்றுமொருபாவிக 
ளாலமொத்தவிழிமேருவொத்ததன 

மாசையொத்தவிலை கூறுவார் , 
மூகவிர்த்திகொடுமூடரத்தமெனு 

மூடனானவனைவெல்லுவார் 
மோகமற்றவுனைநினையுமன்பரையு 

மூழ்குமாறுசெயவல்லரோ , 
வேகபோகசுகரூபனானவுனை 

யானுநம்பினவனாதலா 
லின்னமங்கையர்கண்மையல்கொண்டுழல்வ 

தென்னபாவமிதுவென்னவோ , 
வேகமுற்றுவருகோபனேவுகணை 

வெட்டியட்டதொருவிரனே 
வேதவா கமபுராணரூபமெனும் 

வீரபத்திரசுவாமியே . 


127 


சுவா நுபவத் திருவாக்கு 


165 


மாடறமு 


மான முற்றுவருதார மக்கண்மனை 
மாடு நித்தமென 

மனவெண்ணியே 
மாளுசித்தமுறை தீனமுற்றமட 

மாய்வதெப்பகலறிந்திலே , 
னானுமற்றென துமற்றலோட 

விலுபாவமது மற்றுமே 
னாடலுற்றறிவுமீனமுற்றவறி 

யாமையும்மறுவதெந்தநா , 
ளூனமுற்றவுடல்பற்று துக்கசுக 

மொருவியின்பமயமாகியே 
யுள்ளமென்னுமொருகவலையின்றியொளிர் 

யோகியேகொடியபாவியாம் , 
வேனின்மாரன் மிகவீசுபாணமதை 

வெட்டியட்டதொருவீரனே 
வேதவாகமபுராணரூபமெனும் 

வீரபத்திரசுவாமியே. 


128 


நேரிசைவெண்பா . 


அஞ்சும்போயாறும்போயைம்பத்தோரக்கரம்போய் 
விஞ்சுவெறும்பாழாகிவிட்டேனே - நெஞ்சே 
யகந்தானிருக்குமகறிமிரம்போக்கு 
முகந்தானாவேறென் றுணர் . 

129 
அருளிறைவணக்கம் முற்றிற்று . 


166 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


ஆதியில் பஞ்சாக்கரமருள்செய்த 

குருவணக்கம் . 
அஞ்சக்கரந்தன்னையெஞ்சாது சிந்திக்கு 

மவர்கட்கோரல்லலில்லை 
யயனும்படைக்கநினையான்மறலிகிட்டுகில 

னடையவேண்டுவதுமில்லை, 
விஞ்சத்தனம் பூமிமைந்தரொடுசுற்றமகல் 

வீடு துணையென்ன வேண்டார் 
வீணானவாறா றுமெண்ணார்கள் சொன்னாலும் 

மேலென்று சித்தம்வையார் , 
மிஞ்சுற்றவிந்தவுபதேசந்தனைப்பெற்றோர் 

வெகுகாலம்வாழ்ந்திருப்பார் 
மெய்யனே துய்யனேயையனேயப்பனே 

வேதாந்தமோனகுருவே , 
மஞ்சுபதிககனமென நிறையுஞ்சிதாகாச 

வடிவமேயெமதுகுருவே 
வணிகர்குலவோஷ திகடழையவுபதேசமழை 

மாறாது பொழியுமுகிலே . 
நீங்காதவஞ்ஞான திமிரங்கழன்றோட 

நிகழ்கின்றபஞ்சாக்கர 
நிலையானகிரணந்தரித்துவந்து தவலா 

னின்மலக்கனலியெனலாந் , 
தேங்கா ததெளிவு தருநால் வேதவாறங்க 

திரளுந்தெரிந்தவதனாற் 
சித்துருவசீதரனுயிர்கட்கிரங்கிவரு 

சின்மயவியாசரெனலாம் , 


130 


சுவா நுபவத் திருவாக்கு 


167 


131 


போங்காலம் வருகாலநிகழ்காலமூன்றையும் 

புந்தியிலுணர்ந்தவதனாற் 
பொற்புடையதற்பிரமசிற்சொருபவானந்த 

பொருவரியசுகமுனிவனாம் , 
வாங்கா தவாங்காரதந்திக்கொரரியாகி 

வந்தருளுஞான குருவே 
வணிகர்குலவோஷ திகடழையவுபதேசமழை 

மாமுது பொழியுமுகிலே . 
அண்டங்கடந்து நிறையீசனேபர தத்வ 

மாகுமென்றுறுதியுளதா 
லற்பபலசமயங்கணே திசெய்தொருவனுள 

னாமென்னும் லோக்குருவாம் , 
வண்டமிழ் தெரிந்து பலபாமாலையர்த்தங்கள் 

வல்லையினறிந்து கொளலான் 
மந்தமாருதமூலகிரியினிலுவந்தருளு 

மாசில் குறுமுனிவனாகும் , 
பண்டுவருகாயத்ரியல்லுபகனீங்காது 

பகர்தலாற்பனவர்பதியாம் 
பாழானமாயை தருமியானெனறவிர்ந்தசிவ 

பத்தியுளசித்துருவமே , 
வண்டு மதுவுண்டுறையுமுண்டகத்தெரியல்புனை 

மாதவாபோதகுருவே 
வணிகர்குலவோஷதிகடழையவுபதேசமழை 

மாறாது பொழியுமுகிலே . 
தாரார்களோர்கணந்தருகடிகை தள்ளார்கள் 

சந்ததமும்வந்தபிணியைச் 


132 


168 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


சலியாதுவாங்கிய நுபவியார்களென்றனுயிர் 

தனுவிட்டகன்றபொழுது , 
வாரார்கடுணையாகநீராளமாயுருகி 

வந்திடுவர்போலவழுவர் 
வந்தாலுநடையற்றபிணமோடு கூடியே 

மயானவரைவந்ததாலோ , 
தாராளமாகதானவர்களுறவென்பதுஞ் 

சதாகாலமென்னையவர்கள் 
சார்வாகவெண்ணின துமிப்படிமுடிந்ததாற் 

சரணமுனையன்றியுளதோ, 
வாராதும்வாராது வருவதுவும்வந்ததெனு 

மதிதந்தளிப்பதென்றோ 
வணிகர்குலவோஷ திகடழையவுபதேசமழை 

மாறா துபொழியுமுகிலே . 
சுத்தலக்ஷியமானசத்தாகியேகமாய்ச் 

சொல்லரியசின்மயத்திற் 
றோன்றுநின்மலசத்திசகசீவபரமதாய்த் 

தோன்றுமதினானாவிதப் , 
பெத்தமுறுபாவனையிலிற்றைவரைவீணாய்ப் 

பிறந் திறந்தெய்த்துவிட்டேன் 
பெறலரியவுன்கருணைபெற்றுநானாவிதப் 

பிராந்தியது தீர்வதென்றோ, 
புத்தமேமுத்தமேசத்யமேயானந்த 
- போதமேபொன்னுலகுநேர் 
புகழுந்திருப்புனவைவாசனேயடியர் துதி 

பொன்றாதபரமகுருவே , 


133 


சுவா நுபவத் திருவாக்கு 


169 


134 


மத்தனேனெனதுமதிநின்பாதவனசத்தில் 

வைத்திடுவதெந்தநாளோ 
வணிகர்குலவோஷ திகடழையவுபதேசமழை 

மாறாதுபொழியு முகிலே. 
ஓயாதவேழ்கடலுமீராறு சூரியரு 

மொருசண்டவாய்வுமொருகா 
லுலகத்தில்வந்துறினுமணுவுங்கலங்காத 

வுறுதியுளமேருவெனலா , 
மாயாது வளர்கின்றசிட்டாணிரந்தர 

மதிக்கரியகெம்பீரமா 
மனதுற்றுநிற்றலாலெப்போது நிறைகின்ற 

வாரியெனலாகுமாதோ , 
காயாதசீ தமுடன் வெம்மைய திரண்டைடயுங் 

கணியா திருந்தவதனாற் 
கனவடிவுபெற்றுள்ள முண்டகக்கண்ணனிரு 

கனமானபாரியெயனலா, 
மாயா தசெல்வமதையென் றனக்கருள் புரிய 

வந்தருளுமோனகுருவே 
வணிகர்குலவோஷதிகடழையவுபதேசமழை 

மாறாதுபொழியுமுகிலே. 
அல்லலான துவிலாக்குபேரன்றனத்திலு 

மதிகநி திநீங்குபொழுது 
மாகாதபொய்யுரைகள் சொல்லா திருத்தலா 

லயோத்திநகர திபனெனலாம், 
தொல்லை வினை ரூபமாய்வருபஞ்சகோசநகர் 

தூளாய்த்தகர்த்தவதனாற் 


135 


170 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


சொல்லரியஞானமதயானையென்றியாவருந் 

துதித்துப்புகழ்ந்து சொலலா , 
நல்லசிசுபொல்லாத சேயென்று தாயுமிரு 

நாட்டந்தவிர்ந்தருள்வபோ 
னாடு முலகுயிரை நீசமமாயளித்தலா 

னன்மையுறுமன்னையெனல , 
வல்லையென துடலாவிநி திநானளித்திலேன் 

வலிய வேற்றாண்டகுருவே 
வணிகர்குலவோஷ திகடழையவுபதேசமழை 
மாறாதுபொழியு முகிலே. 

136 
ஆசைப்பெரும்புணரிகாமக்களஞ்சிய 

மாங்காரபீட நீங்கா 
வஞ்ஞானவாலயம் பொய்யினுக்கோர்பும் 

றகந்தைக்கோர்சூழலாகுங் , 
காசுற்றகோபாக்கினிக்கினியகாட்டமாங் 

கடுலோபன்வாழுமனையாங் 
கருதின்மிகுமிழிவுடையமற்சரன் முதற்பெயர்கள் 

காதலோடுறையுநகராம் , 
பேசுற்றவிவ்வகைக்கிடமாயிருந்து நான் 

பெற்றபேரின்னம்வேண்டாம் 
பேசரியமுத்திக்குவித்தாகுமுன் கருணை 

பெற்றுப்பிழைப்பதென்றோ, 
வாசமுறுமுண்டகத்துறைபவன்பொல்லாத 

மறலியிடம் விட்டிடாதே 
வணிகர்குலவோஷ திகடழையவுபதேசமழை 
மாறாதுபொழியுமுகிலே . 

137 . 


சுவா நுபவத் திருவாக்கு 


171 


சின்மயவிலாசராம்பரமபதிநாதரைச் 

சிந்தித்திருக்குமுறையாற் 
சித்தமுதலா றிந்தியங்களுமடக்கலாற் 

றிருவாதவூரரெனலாம் , 
பொன் மயமதானவுருமின்னார்கள் சாலமது 

பொன்றத்தொலைத்தவ தனாற் 
புகழுடையகங்கையின் சுதனாகும நிசமும் 

புகழவருசேனாபதி , 
யென்பெயர் தரித்தலானிருண்மலமறுத்தலா 

லிருசூரனாதியசுர 
ரெட்டுணையுமிச்சமறவெட்டுமொரு வேலுடைய 

வெழிலானகந்தனெனலாம் , 
வன்பணிகள் புரிபவர்களாறா றுமுள்ளதால் 

வருமுருகனாகுமையா 
வணிகர் குலவோஷ திகடழையவுபதேசமழை 

மாறா துபொழியுமுகிலே . 
பந்தமுறு தொந்தவினைசிந்தனையிலெண்ணாத 

பரமபதமானகதியைப் 
பகர்கின்றவுயிர்கணிதமடையவருள்புரிதலாற் 

பார்வதிசமேதரெனலா , 
மிந்தவுயிர்மிடியகலவந்தகுருசுவாமியுன் 

னிருபா தநி தியருளலா 
லிருவானவரசுபுகழ்வரமானபதமுதவு 

மெழிலாரணத்தனெனலாந் , 
தந்தவினைவழிநின்று துன்பமுறுமெம்மனோர் 

சனியாதவமுதமயிலச் 


138 


172 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


சந்ததமுவந்து தவுகின்றதாலீர்ங்கிரண 

சந்திரனெனப்பு கலலாம் , 
வந்து பிறவாதவகையடியனுக்கருள் புரியும் 

வள்ளலே பரமகுருவே 
வணிகர்குலவோஷதிகடழையவுபதேசமழை 
மாறாது பொழியுமுகிலே. 

139 
ஆதியிற் பஞ்சாக்கரமருள் செய்த குருவணக்கம் முற்றிற்று , 


முத்தி நிச்சயம் . 

நேரிசைவெண்பா . 
அறிவானறிபொருளோடாமுணர்வும் பொன்றிக் 
குறியாவையுமாந்துகுன்றிற் - பிறியாது 
நித்தம்பரசுகமாய்நிற்பதுவே முத்தியதற் 
கர்த்தமிது சொன்னேனறி . 

140 
நித்திரையுஞ்சாக்கிரமுமீண்மறப்பெண்ணத்தாலா 
மத்தனையுந்தோன்றாதகத்தடக்கிச்- சித்திரம்போ 
லென்றிருப்பதன்று முத்தியெய்துமிதுவேசுகமா 
நன்றிது வேயர்த்தமெனநாடு . 

141 


காண்பானுங்காண்பவையைக்காணுமிடத்தேகமதாய்ப் 
பூண்பனவால்வாதனையும் பூண்டிடுமே -வீண்பயிலும் 
வாசனையைச்சித்தத்தில் வையாதது முத்தி 
யாசிலிதற்கர்த் தமிதேயாம் . 

142 





உட்புறம்பால்யானெனதென்றுற்றுவருமவற்றை 
நட்புற்றுநாடோறுநைந் துதைந்தே- யெய்ப்புற்றுப் 


சுவா நுபவத் திருவாக்கு 


173 


போகாமலெப்பொழுதும்பூரணமாமன்னமுத்தி 
யாகாதோவர்த்தமிதேயாம் , 


143 


உள்ளசுகமீதென்றுணரவறியாதமனக் 
கள்ளலி லிவ்விடயக்காங்கிசையு - மெள்ளமெள்ள 
வந்ததேயிவ்விடயவாஞ்சையிறக்கமுத்தி 
சிந்தையிதேயர்த்தமெனச்சேர் . 

144 


தய்வ நிச்சயம். 

நேரிசைவெண்பா. 
சுட்டுமிடத்துண்டெனலாய்ச்சுட்டற்றாலில்லாத 
துட்டமனச்சஞ்சலத்திற்றோயாம-- லெட்டரிதா 
யெவ்வுருவுமெங்குமிரும் பொருளாய்நின்றதெதோ 
வவ்வறிவேதெய்வமெனலாம் . 

145 
காண்பனவாலுண்டெனலாய்க்காண்பதற்றாலில்லாத 
வீண்பயிலுமாயைவி திரித்தமதாய் - மாண்புடைய 
முப்பாழ்கடந்தமுதற்பாழாமூலமெதோ 
வப்பொருளே தெய்வமெனலாம் . 

146 


மனத்திற் கறிவுறுத்தல் . 

எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நன்றுகளுந்தீதுகளுநம திடத்திலில்லை 

நமதிடத்திலுண்டான நினைவதனாலுண்டு 
நன்றுகளுந்தீதுகளுநினைவிறந்தாலில்லை 

நமது மயம்வெறும்பாழா நாடிய துவாவாய் 


174 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


நன்றுகளுந்தீதுகளுநினைவு மயமாகு 

நமது மயநினைவாகுநாடியுணருங்கா 
னன்றுகளுந்தீதுகளுமின்றிநிறைகின்ற 

நமது மயமெல்லாமாநாடிய துவாவாய் . 


147 ) 


கலிவிருத்தம் , 


அம்மாவிகமிது வேபரமிதுவென்றனவரதக் 
தம்மான் மிகநொந்தேயுமிக்குத்திச்சலியாதே 
கைம்மாற்று முடலைத்தினங்காக்கக்கரையாதே 
சும்மாவிருசுகமேவருந்தொடர்ந்தாயிலைமனனே . 148 


நேரிசைவெண்பா . 


வேண்டாதேகண்டவெல்லாம் வேண்டினாற்பந்தமுனைத் 
தீண்டாதோசென்மவினை தீர்ந்திடுமோ - மாண்டாலுந் 
தீராவியா தியுனைச்சிக்கியாளாக்கிவிடும் 
பாராய் தவிரும்படி , 

149 


அச்செல்லாம் பொய்யென்றறிந்தாலதிலொருவன் 
றுச்சமறநன்மையறச்சொன்னாலு - மச்சொல்லும் 
பொய்யோவதுமெய்யோபோ தமில்லாநெஞ்சமே 
யையோவிதினோவாரார் , 

150 
அத்தியந்தாபாவமாகுமிழிகேர்சமைந்தும் 
புத்தியினானித்தியமாய்ப்பொற்புறல்போற் - புத்தியினா 
லில்லா தாய்நீங்காதோவேழைமனமேயிதனிற் 
புல்லா திருந்தவனோபொய் . 

151 


சுவா நுபவத் திருவாக்கு 


175 


பொதுவாகக் கூறியது . 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 


விண்ணாதிபூதமெலாஞ்சிவமேயாகு 

மெய்யுருவும் பொய்யுருவுஞ்சிவமேயாகுங் 
கண்ணானவேதமெலாஞ்சிவமேயாகுங் 

கருதுகின்ற நினைவெல்லாஞ்சிவமேயாகு 
மெண்ணிறந்தபேதமெலாஞ்சிவமேயாகு 

மிப்படியே தினந்தோறுங்காண்பானாகிற் 
பெண்ணாணாமலியாகும் பேதமின்றிப் 
பிரமமயமாதறிண்ணம் பேதமின்றே . 

152 
அகவிருத்திதனிலுண்டாஞ்சீவனுக்கே 

ய திட்டான் ஞானவடிவல்லவென்றா 
லகவிடுஒருத்திதானிதமாவாகும்போதே 

யவனெனதென்றியாதொன்றையறியவொண்டு 
வகவிருத்திசெனித்தவிடமகண்டமாகு 

மல்லவெனிலவைசெனித்தவடிவமாகா 
வகவிருத்திசெனித்தவடிவாதலாலே 
யதிட்டானந்தனிலடங்குமையமின்றே. 153 

நேரிசைவெண்பா. 


எணா 


சீறும்புயங்கஞ்சினமிகுத்ததென்றறிந் 
பாறுறுமெய்யோர்பயமான- வாறதுபோ 
லாங்காரவீணரருகேயறிவுடையோர் 
தாங்காமற்சொல்லார் தகும் . 


154 


176 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


155 


எண்ணிப்பலபொருளையீட்டினோனானாலு 
மண்ணிற்பெரியோனாய்வாழ்ந்தாலும் - விண்ணதிலே 
மூடாவிழியுடையோரானாலுமுத்தியினைக் 
கூடார்கட்காளாக்குறி . 
சாதிக்கிழுக்கென்றுந் தன்குலத்துக்கீனமெற்றும் 
பேதிக்குமூடனேபேசக்கே -- ளாதிக்கே 
யில்லாதசாதிக்கிருப்பிடமீதென்றுரைத்தா 
னல்லாரதை நாடுவார் . 

156 


தன்மயமாஞ்சத்திதானினைக்க நாமவுரு 
மின்மயம் போற்றோன்றிவிளிந் திடுமே -- யென்மயமே 
யாமேயவையெல்லாமானால்யானும்மெனதும் 
போமேசிவமயமாய்ப்போம் . 

157 


ஆதிநடுவந்தத்தழியா திருந்ததெந்தச் 
சோதியன்றோவைந்தாந்தொழில்செய்யுந் - தீ திலவை 
யேராரென துமயமென்றறிந்தாலெத்தொழிலு 
மாரார்சிவமயமேயாம் . 

158 


159 


தீது நலம்பாவமறஞ்சேதனமாஞ்சின்மயமே 
சேதமறநின்று தினம்புரியு - மாதலினா 
லிவ்வுருவமென்மயமேயென்றுணரிலிந்நான்கு 
மவ்வுருவமாஞ்சிவமேயாம் . 
கும்பிடவோமேலில்லை கும்பிடவோகீழில்லை 
கும்பிட்டு நீங்கக்குறையில்லை - கும்பிடும்பே 
ராரோவறியேன்யானாகாகாவோகோகோ 
சீரேதுமில்லைசிவம் . 


160 


சுவா நுபவத் திருவாக்கு 


177 


செய்யுந் தவமுந்திரயோகநிட்டைகளுஞ் 
செய்யுமுபதேசந்திர பூசை - யையமறச் 
சொல்வேன் சுதந்தரனையன்றியுலகென்ப 
தில்லென்றுணருமிதே . 

161 
தெய்வவடிவறிந்தத்தேவதையைப்பூசைபண்ணித் 
தெய்வவடிவாந்திறங்கேளீ - ரையமினூல் 
சற்குருவாற்றா னுணர் தல்சந்ததமுஞ்சிந்தித்த 
னிற்குமதுவான நிலை . 

162 
ஐஞ்ஊற்றுவீசரடியிணையைச்சேர்ந்தவுனக் 
கெஞ்ஞான் றுநெஞ்சேயிடருண்டோ - பைஞ்ஞாகந் 
தாங்கும்புவிவிளங்கச்சஞ்சரிக்கும்பானுகண்ட 
தூங்கிமம்போகாதோசொல் . 

163 
ஈயக்கதிராமிலக்கணமுமின்குறளு 
மாயப்பொருளாவறைந்தாலு- நோயகலா 
துன்னைமறந்தவொருதுரியபூமியிலே 
மன்னியிருக்கமதி . 

164 


1 


புத்திக்கறிவுறுத்தற்கண்ணி . 

வெண்செந்துறை, 
பஞ்சவிதவிடயம்பாங்காய்ப்பாம்புசிக்க 
நெஞ்சேநோனெனவேநிச்சயிப்பதென்னமதி . 
அஞ்சு விதவிடயமாருமறிவாயிருக்கப் 
பஞ்சவிதமாகப்பார்த்துழல்வதென்னமதி . 
காண்பவனைக்காணாது காண்பவையைக்கண்டுழன்று 
வீண்காலமாகவிழற்கிறைப்பதென்னமதி . 

12 


2 


178 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


ஈசன்வடிவாமேயெட்டுருவுமென்றுணர்ந்து 
பாசந்தவிர்ந்தொழியப்பாராததென்னமதி . 

4 
காரியரூபங்களெல்லாங்காரணமாக்காணாம 
னாரி மனையென்னதெனநாடவந்ததென்னமதி . 5 
சும்மாதனியிருக்குந் தூயதாந்துரியமதி 
லம்மா தினமிருப்பதாகா ததென்னமதி . 

6 
எவ்வுருவு நாடியிராகவெகுளியறத் 
தவ்வலறச்சிவமாய்ச்சார்ந்தறியாதென்னமதி . 7 
நானெனவு நீயெனவுநாடலுடலைக்குறித்தே 
ஞானமயமொன்றெனவேநாடாததென்னமதி . 8 
பொய்யைப்பொருளாகப்புன்மதியாற்கண்டதுபோன் 
மெய்யையுணர்ந்தத்து விதம்வேண்டாததென்னமதி . 9 
எப்பொழுதுந்தன்னையன் றியாது வந்த தியாதொழிந்த 
தப்படியேயெண்ணியமையாததென்னம 

10 
மாயாவிருளிரவில்வந்தகனாவிட்டொழிந்து 
நீயாநிலை தனிலேநில்லாததென்னமதி . 

11 
முன்னடங்கும்வாதனைகண்முற்றுந்தவிராமே 
யின்னமினந்தாங்கியிரங்குவதுமென்னமதி . 

12 
ஆகாதவாதனையாலல்லறினம்பட்டுழன்று 
மோகோவினந்தவிராதுழலும தியென்னமதி . 13 
பேதமுறுபுந்திதனைப்பேதித்தகற்றாம 
லாகமயல் கொண்டதுவாயாகுமதியென்னமதி . 14 
பொல்லாக்கயவர் புகும்வழியிற்செல்லாம 
னல்லோ ரடங்குமிடநாடாததென்னமதி . 

15 


சுவா நுபவத் திருவாக்கு 


179 


கற்பிதத்தைமெய்யாகக்கண்டுகண்டு துன்பமுறா 
தற்புதமாஞ்சின்மயநீயாகா ததென்னமதி . 

16 
சுட்டற்ற வெட்டவெளிதோயாமனாமவுருச் 
சுட்டியனுதினமுந்துன்பமுறலென்ன மதி. 17 
நிற்கநிறுத்தநிலையாதநீசமனத் 
பற்சங்கநீங்கிச்சுகமாகாதென்னமதி . 

18 
தட்டத்தடுக்கத்தடைபடாநீசமனத் 
துட்டப்பிசாசோடுந்தோயும தியென்னமதி. 19 
கட்டப்பிடிக்கக்கடந்தோடுமீனமனச் 
சுட்டகற்றித்தற்பதத்தைத்தோயாததென்னமதி . 20 
நிர்க்குணனேமுக்கணனாய்நின்றுசகங்காட்டிபட்டு 
நிர்க்குணனாய்நிற்பதெனநில்லாததென்னம 

21 
சந்ததமுஞ்சின்மயமாய்த்தானிருந்தாற்றொந்தவினை 
வந்துறுமோவென் றுமதியாததென்னமதி . 22 
கண்டவெல்லாம் பொய்யாகக்கண்டிருந்துங்காண்பவை 
யுண்டெனவேபற்றியுழலுமதியென்னமதி . [ பை 


நெஞ்சோடிரங்கல் . 

பாயிரம் . 


நேரிசைவெண்பா . 
மேலாந்துரியநிலம்விட்டுவிடயத்துழன்று 
நாலாவிதவரந்தைநண்ணி நண்ணி மாலாகி 
நின்றமனத்தோடிரங்கு நீ திதனையி தயந் 
துன்றியுறையைங்கரனேசொல் . 


156 


180 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


மஞ்சூருமஞ்சன்மகன்றனுவினூறுற்ற 
நஞ்சாருங்கண்டத்து நக்கனிட --மெஞ்சாது 
புல்லியிருந்தருளும்பூரணிநெஞ்சோடிரங்கல் 
சொல்லுமென்றனாவிருந்து சொல் . 


166 


வெண்செந்துறை. 


சீரார்கழனித் திருநெல்லையம்மைபதஞ் 
சாராமலென்னோசனித்திறந்தாய்நெஞ்சகமே . 1 
இதுவேசிவமென்றுமீதுமனமென்று 
மதனால் விளங்கிலுனக்கறிவெங்கேநெஞ்சகமே . 

2 
பன்னாளுங்காண்பவற்றைப்பற்றிநொந்துதைந்திருப்ப 
தெந்நாடொலைத்தறிவாயென்றிருப்பாய்நெஞ்சகமே . 3 
எந்நாளுமின்பநிலையீ தென்றறிந்திருந்தும் 
பன்னாளுந்துன்பம்படலாமோநெஞ்சகமே . 

4 
அச்சந்தவிர்ந்தநிலையாமதனைச்சேராமற் 
றுச்சவினை புரியத் துணிந்தனையேநெஞ்சகமே . 5 
தன்மயம் 

மயமீதென்றுணர்ந்துந்தான துவாய் நில்லாம 
லின்னமிடரடைவதென்ன மதிநெஞ்சகமே . 

6 
ஈதென தியானிவனென்றெண்ணியெண்ணியேழையர்போற் 
நீதடைந்தாற்சீதளமுஞ்சேருமதோநெஞ்சகமே . 7 
பாசவடவிதனைப்பற்றிப்பயமடைந்தான் 
மாசு தவிர்ந்தவெளிமன்ன லுண்டோ 

நெஞ்சகமே . 8 
வாசனைகளியாதுமிலாமன்னு துரியந்தனிலே 
தேசுபெறநிற்கத் திகைப்பேனோநெஞ்சகமே , 9 


சுவாதுபவத் திருவாக்கு 


181 


11 


சங்கற்பசாலந்தவிர்ந்தசமபாவனையிற் 
றங்கிப்பரமசுகஞ்சார்வதென்றோநெஞ்சகமே . 10 
பாராமற்பார்க்கும்பா மவிழிபெற்றிருந்தால் 
ஊரேதுபேரேதுலகேதுநெஞ்சகமே . 
இந்தப்பெரும்பிரமாகாரநிலையெய்தாமல் 
தொந்தப்பிராந் திநிதந்தோய்ந்தனையேநெஞ்சகமே . 12 
மோகா திகாரியங்கண்முற்றுமிறந்தபதத் 
தோகோகோசேராதுழல்கின்றாய்நெஞ்சகமே . 13 . 
ஐம்பொறியுமைம்புலனுமாறியடங்குமிட 
நம்பிநம்பியேடையு நாளென்றோநெஞ்சகமே . 14 
பற்றாமற்பற்றும்பாமசுகநிட்டைதனைப் 
பெற்றிருந்தாலென்னகுறைபேசாய் நீநெஞ்சகமே . 15 
ஆன்மவுருவகண்டமந்தவுருவாகாமற்: 
றானொருவன் போலாய்ச்சலித்தனையேநெஞ்சகமே . 16 
சச்சிதானந்தத்தனிவீட்டில்வாழாம 
னச்சுருவாங்காட்சிதனைநாடிநைந் தாய்நெஞ்சகமே . 17 
சான்றாந் துரியமதைச்சாராமனாடோறுந் 
தோன்றுவிடயமதைச்சுட்டினையேநெஞ்சகமே . 18 
பாவனைகளியாதுமிலாப்பான நிலையெய்தாமற் 
றீவினையைச் சேர்வதென்னசிந்தனையோநெஞ்சகமே . 
தூங்காமற்றூங்குஞ்சுகநிலையிற் செல்லாது 
நீங்காமற்றுச்சவினை நீ புரிந்தாய்நெஞ்சகமே . 

20 
காண்பவற்றைமுப்பொழுதுங்காட்சியறத்தோற்றுவிக்கு 
மாண்புடையசித்தின்மடிவதென்றோநெஞ்சகமே . 21 


182 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


நித்தரங்கமுந்நீர்போனின் றுவிளக்கறிவின் 

22 
வைத்தபடிரமித்து வாழ்வதென்றோநெஞ்சகமே . 
* திறிபுடிக்குஞ்சாட்சியெனுஞ்சின்மயமாய்நில்லாமற் 
குறிபிடித்து நாடோறுங்குலை குலைந்தாய்நெஞ்சகமே . 
அவத்தாத்திரயவ திட்டான மாயிருந்து 
பவத்தையழிக்காமற்பாழ்பட்டாய்நெஞ்சகமே . 24 
முக்குணமுங்கெட்டமுதற்பாழைச்சாராம 
லக்குணத்தோடொன் றியலைந்தனையேநெஞ்சகமே . 25 
கோசமைந்துந்தோன்றாக்குருதுரியஞ்சேராமற் 
பாசமெனும்வலைக்குட்பட்டுழன்றாய்நெஞ்சகமே. 26 
எல்லாமிறந்தநிலையீதென்று கண்டிருந்து 
நில்லாமலந்தநிலை நீங்கினையேநெஞ்சகமே . 
ஆறாறின்மேலாமறிவுமயமாகாம 
லோராறினோடியுழல்வதென்னோநெஞ்சகமே . 28 
துன்பத்துவிதந்தொலைந்தசு கநிட்டையிலே 
யின்பத்துருவாயிருப்பதென்றோநெஞ்சகமே . 29 
சீவேசுரசெகத்தைச்சித்தொன்றாத்தோற்றுவிக்கப் 
பாவனையாற்பேதித்துப்பற்றுகின்றாய்நெஞ்சகமே . 30 

மையுறுப்பையடக்குதல் போற்காண்பவையாந் 
தீமைதனிற்புலனைச்சேர்க்காதேநெஞ்சகமே . 31 
சத்தோடசத்துஞ்சதசத்துமாகாத 
சித்தம்பலவாஞ்செகம்பொருளோநெஞ்சகமே . 32 


27 


* திரிபுடி என்பது எதுகை நோக்கித் திறிபுடி என வந்தது , 


சுவா நுபவத் திருவாக்கு 


183 


சித்துருவாற்றோன்றுஞ்செகந்தனையீ தின்னதென்று 
நித்தமவதானஞ்செய்நீயொழியாய்நெஞ்சகமே . 33 
எத்தனையோ கோடியியல்புரைத்துங்கேளாம 
லத்தனையும்பாழாவயர்ந்தனையேநெஞ்சகமே . 34 
எட்டுருவுமீசன்மயமென்றறிந்து மந்தமதி 
விட்டவனைப்பற்றிவிடுதலுற்றாய்நெஞ்சகமே . 35 
நிவாததல தீபநிற்பதினில்லாமற் 
குவாலப்பிணிக்குரம்பைகூடிநைந்தாய்நெஞ்கமே . 36 
சித்திரத்திலேவரைந்த தீபம்போனில்லாமற் 
கத்தித்தலைவெடிக்கக்கற்றனையேநெஞ்சகமே . 3T 
அரவின்கள மறுக்கிலைந்தலையின் கேட்டிற் 
பரமவுரு நீயடையிற்பாறுமைந்துநெஞ்சகமே , 

. 

38 
தத்தாயபிண்டமதிற்சார்ந்தசலம் போற்றுரிய 
வத்திலடங்கியதாய்வாழ்வதென்றோகெஞ்சகமே . 39 
எண்ணெயிருப்பற்றவெழிற்றீபம் போலவுநீ 
யெண்ணரியவிச்சை தவிர்ந்தென்றழிவாய்நெஞ்சகமே . 
இல்லாதிறக்குமிழிகுரம்பைவாசனையைப் 
புல்லா துமெய்யுணர்வைப்புல்லலென்றோநெஞ்சகமே . 
சும்மாயிருந்துசுகந்தோயாமற்றன்னினைவா 
லம்மாசுகமடைந்தோராருரைப்பாய்நெஞ்சகமே . 42 
போராட்டப்பட்டபுரமெடுத்தவிவ்வரையில் 
சீராட்டிலென்னசுகஞ்சேர்ந்தனை நீநெஞ்சகமே . 43 
இல்லாளுமில்லத் திருநிதியுமீன்றமக 
வெல்லாமறந் திருப்பதென் றுரையாய்நெஞ்சகமே , 44 


184 கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


பந்தநமக்குண்டதனைப்பாற்ற முத்தி வேண்டுமெனு 
மிந்தநினைவிரண்டுமென்றயர்ப்பாய்நெஞ்சகமே . 45 
மறப்பதுவே நல்லதெனமாணவர்தாஞ்சொல்ல 
வறத்தினமுநீநினைத்தேயல்லலுற்றாய்நெஞ்சகமே . 46 
எல்லா மறந்து விட்டாலிவ்வுடலநீங்குமெனி 
லில்லமிலாப்பித்தனிருப்பது போனெஞ்சகமே . 47 
முற்றுமலமாயிருக்குமூடமதாமிவ்வுடலிற் 
சற்றும்விரத்தியுண்டாய்ச்சார்கிலையேநெஞ்சகமே . 48 
செய்ததுவேசெய்யத் தினந் துணிந்து செல்வதுவே 
யுய்யும்வழியென்றொருப்பட்டாய்நெஞ்சகமே . 49 
பத்துத் திசையும் பதினான்குலகுமற்றுஞ் 
சித்தசித்துஞ்சிற்சடமுஞ்சிவரூபநெஞ்சகமே . 50 
பண்ணவி தன்பாதநிழற்பற்றியதுவாயிருக்கி 
லெண்ணரியவிச்சையிரிந்தோடுநெஞ்சகமே . 

51 
என்னிதயத்துள்ளேயிருந்த திருநெல்லைபதத் 
துன்னினைவுநீயுமொழிவதென்றோநெஞ்சகமே . 52 
அண்டமெலாந்தோற்றியழிந்த்பதமாயிருந்தாற் 
பிண்டவுபா தியன்றேபேராதோநெஞ்சகமே , 53 
எல்லாவுலகுமிறந்துமிறவாதபதஞ் 
செல்லாது காண்பவற்றிற்சிக்கினையேநெஞ்சகமே . 54 
தோன்றுசிசுவுணர்வு துகளற்றுக்காணுதலின் 
மான் றவுருவந்தோன்றவருவதென்றோநெஞ்சகமே .55 
தோற்றுருவையீதெனவேசுட்டு மயலாமறிவை 
மாற்றிய கண்டசுகவாழ்வடைவாய்நெஞ்சகமே . 56 


சுவாநுபவத் திருவாக்கு 


185 


யுங் 


விட்டேனுலகமெனும்வீணானவாசசனை 
கெட்டிலங்குமன்னையடிகிட்டுவையோநெஞ்சகமே . 57 
எத்திக்குந்தானாயிறந்துபிறவா தடைந்தாற் 
செத்துப்பிறத்தலன்றேதீராதோநெஞ்சகமே . 58 
ஒன்றோடுந்தாக்கற்றுறு துரியாதீதமதிற் 
சென் றுசிவமாகவெந்நாட்செல்லுமதோநெஞ்சகமே . 
மெய்யுருவைநாளும் விரும்பா திருந்தவிந்தப் 
பொய்யுருவாற்பட்டதுயர்போதாதோநெஞ்சகமே . 60 
பன்னாளுங்காண்பவற்றைப்பற்றிப்படுந்துயா 
மென்னாலினிச்சகிக்கவேலாதேநெஞ்சகமே . 61 
என்னாட்சிவவடி வையான்மறந்ததன் று முத 
லுன்னோடுங்காண்பவற்றையுற்றுழன்றேனெஞ்சகமே . 
இற்றைவரைக்காண்பவையையெய்தியெய்தியென்னசு 
பெற்றனைசொன்னாலறியாய் பேதமலநெஞ்சகமே . ( கம் 
எல்லாமிறந்த திருநெல்லையிணையடியைப் 
புல்லவகமிதமும் போகாவோநெஞ்சகமே . 

64 
வித்தைச்செருக்கடைந்து வீணாட்கழிக்குமருட் 
புத்திக்குருடர்நெறிபோகாதேநெஞ்சகமே . 65 
நிழனெருப்பாய்க்கண்டநினைவுதவிராதே 
விழலுக்கு நீரிறைக்கும் வேலையுற்றாய்நெஞ்சகமே . 66 
நாரியிலம்பூமிதனநாசமுறுமென்றவெலாம் 
வாரியினிற்பெய்தமழையானநெஞ்சகமே . 

67 
ஓயாதுழலுமதியோய்வ திலையுன்றனக்கு 
வாயாற்பிதற்றம திவந்ததென்னோநெஞ்சகமே . 68 


186 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


பொல்லாதவிக்காயம்புல்லுமதிவாசனைக் 
ளெல்லாமிறந்தவெனவென்றிருப்பாய்நெஞ்சகமே , 69 
காரார் குழன்மடவார்கற்பித்தவேவ . 

வவல்செய்து 
தூராக்குழி தூர்க்கத்தோன் றினையேநெஞ்சகமே, - 70 
விண்ணாதிகண்டவிசுவமிறவாதிருந்த 
கண்ணாந்துரியமதைக்கையிகழ்ந்தாய்நெஞ்சகமே . 11 
ஆரணங்களீதென்றறிவரியதென்கழனிப் 
பூரணியை நீ மறந்து புண்பட்டாய்நெஞ்சகமே . 72 
அல்லும்பகலுமகமிதந்தீரென்றதனாற் 
கல்லுங்கரையாதோகடைப்பட்டநெஞ்சகமே . 

73 
இல்லந்துறந்து சுகத்துறவையெய்தாம 
லல்லற்படுமியல்பையார்விதித்தார்நெஞ்சகமே . 74 
பற்றாமற்பற்றும்பரமசு கநிட்டைபெற்றாற் 
பற்றுருவிலென்னதெனும்பார்வையுண்டோநெஞ்சகமே . 
தோன்றாமற்றோன் றுந்துரியநிலங்கண்டிருந்தா 
லூன்றாதுபற்றிவிடுமோர்வுண்டேநெஞ்சகமே . 76 


தெய்வமேயென்னுங்கண்ணி . 
அண்டமும்பிண்டமுமானதுங்காண்கிலேன்றெய் 
வமே -- யிந்த - வண்டமும்பிண்டமும் வேறென்றறிந்தி 
லேன்றெய்வமே . 

1 
ஆதியுமர்தமுமில்லாவரும்பொருடெய்வமே - யிந்தக் 
கோதாமுடம்பாய்க்குறித்து விளங்குதேதெய்வமே . 2 


சுவாநுபவத் திருவாக்கு 


187 


இன்பவுருவாயிருந்தபாஞ்சுடர்தெய்வமே - யிந்தத் 
துன்பசுகவினைத்தொந்தமடைந்ததேதெய்வமே , 
ஈகையு மேற்றலுமில்லாவிரும்பொருடெய்வமே - யித் 
த -வீகையு மேற்றலுமாகியிருந்ததேதெய்வமே . 4 
உண்மையுமின்மையுமின்றியிருந்ததேதெய்வமே -யி 
ந்த - வுண்மையுமின்மையுமாகிவிளங்குதேதெய்வமே . 
ஊனமுறும்பந்தவோதமொழிந்ததேதெய்வமே - யிந் 
த - வூனமுறும்பந்தவோ தமடைந்ததேதெய்வமே . 6 
எப்பொருளாவது மெய்ப்பொருளென்பதுதெய்வமே 
யிந்தத்- தப்பறுநல்லோர்நிலையிதுசத்தியந்தெய்வமே.. 
ஏதோதறிகள்ளனென்பது போலொன்றுதெய்வமே 
யிந்தத்- தீதேயிலா தசிவத்தினிற்றோன்றுதேதெய்வமே . 
ஐயவுருவேயகமென்றுதோன்றலாற்றெய்வமே - யிந் 
தப் - பொய்யாமுலகையாம்புன்பவந்தோன்றுதேதெய் 
வமே . 

9 
ஒன்றோபடும்பாடுரைப்பேன்சிறிததிற்றெய்வமே 
யிந்தப் - பொன்று முடம்பு பொருளாய்முடிந்ததேதெய் 
வமே . 

10 
ஓவாதஞானவமுதமுவட்டுதேதெய்வமே - யிந்த 
வோவும் விடயவிடஞ்சுகமொத்ததேதெய்வமே . 11 
ஒளவியமில்லாவறிவுமறைந்ததேதெய்வமே - யிந்த 
ஔவியரூபவகிலமேதோன்றுதேதெய்வமே , 12 
அக்கமும்பக்கமுமானதைக்காண்கிலேன்றெய்வமே - 
யிந்த - வக்கமும்பக்கமுமெண்ணியழிந்தேனான்றெய்வ 
மே . 

13 


188 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


14 


ய்வமே -- 


கண்டவுருவங்கள் காண்பதாக்காண்கிலேன்றெய் 
வமே - யிதைப் - பண்டுபறித்திட்டபாவியரார்கொலோ 
தெய்வமே . 
காலங்கண்மூன்றுங்கடந்ததைக்காண்கிலேன்றெ 

-யிந்த - ஞாலத்தின்பேதங்கணன்றாகத்தோற் 
றுதேதெய்வமே . 

15 
கின்னமுறும்பலவீணரைக்கிட்டினேன்றெய்வ 
மே - யிந்த- நன்னலம் பெற்றோரை நண்ணவுநாணினே 
ன்றெய்வமே . 

16 
கீழோருரைத்தவுரைகளைக்கேட்கிறேன்றெய்வ 
மே - யிந்தப் - பாழ்வாழ்விலென்னபயனெனத்தேர்கி 
லேன்றெய்வமே . 

17 
குட்டியமான குரம்பையை நாடொறுந்தெய்வமே - மிகக் 
கட்டியேகாத்திருந்தென்பயன்கண்டனன்றெய்வமே . 
கூடாதென்னாலிந்தக்கூட்டிலிருக்கவுந்தெய்வமே - யிந் 
தப் - பாடுபடுவது பார்த்திலையோபரதெய்வமே . 19 
கெம்பிரமன்றிக்கிலேசமடைந்தனன்றெய்வமே- யிந் 
தப் - பம்புபவக்கடறாண்டலென்றோபாதெய்வமே. 20 


கிளிப் பத்து 

-வெண்செந்துறை . 
கண்படையுஞ்சாக்கிரமுங்காணாத்துரியநிலைப் 
பண்படைவதென்றோபகராய் நீயஞ்சுகமே . 
உள்ளும்புறம்புமனமுற்றிடுஞ்சங்கற்பசகந் 
தள்ளிச்சுகா 

சுகநிலையிற்சார்வதென்றோவஞ்சுகமே . 


1 


2 


சுவா நுபவத் திருவாக்கு 


189 


நனனன் 

-நன்னன் 


உன்னலொழிதலினாலுண்டரந்தையின்பமிது 
பன்னுசமநிலையிற்பாறலென்றோவஞ்சுகமே . 3 
உள்ளநினைப்புமறப்புற்றிடினோர் தன்வடிவை 
யுள்ளபடியுணரவொண்ணுமதோவஞ்சுகமே . 
இத்தரையிற்றேகமெடுத்தெய்துமனச்செய்கைவிட்டுச் 
சித்தசமமாம்வாழ்வுசேர்வதென்றோவஞ்சுகமே . 
இட்டமொடு நாமவுருவெய் திமனஞ்சுட்டியுறுஞ் 
சுட்டறிவு நீங்குநிலைதோய்வதென்றோவஞ்சுகமே . 6 
தம்மாலறிவறியாமையிரண்டுந் தள்ளிவிட்டுச் 
சும்மாவிருக்குநிலை தோய்வதென்றோவஞ்சுகமே . 7 
இத்தேகம்பற்றியிருக்குமொருதேகியின்றி 
யெத்தேகமும்யானாயிருப்பதென்றோவஞ்சுகமே . 8 
மூலப்பகுதிமுடிந்து முடியாதுபெறும் 
சீலப்பரமசுகஞ்சேர்வதென்றோவஞ்சுகமே . 
சித்தமிறந்தா ற்சிவமிறக்குந்தேகியுள 
தத்தன்மையின்றியவனாவதென்றோவஞ்சுகமே . 10 
அத்திபாதிப்பிரியவாதிவெளியாயிருந்தாற் 
சுத்தமிலாச்சிவபரத்தொய்தமெங்கேயஞ்சுகமே . 11 


சந்த விருத்தம் . 

-நான நன்னன 


நானன - நானன - நாேைன . 


சொல்லலாஞ் சொல்லலாங் - தார- தனங்களைத் 
தூற்றிவிட் - டோமென - வாயாலே . 


நனனை 


2. 1 


190 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


2 


சுட 


சொல்லலாஞ் சொல்லலா - மந்தக் - கரணத்தைச் 
விட் - டோமென - வாயாலே . நன்னனா 
சுவா நுபவத்திருவாக்கு முற்றுப்பெற்றது . 

சர்வஞ்சின் மயம் . 


சுவா நுபவத்திருவாக்கியங்கள் . 


. 


சர்வம் பஞ்சபூதமயம் . 

1 
சர்வம் மித்தை . 

2 
சர்வஞ் சின்மயம் . 

3 
நாமரூபா 

ரூபநாடாமல் பகிர்முகமின்றியிருக்க வேண்டும் . 4 
பரி பூரணமா 

பாகிய தனக்கு என்ன வேண்டுவது ? 5 
எல்லாந் தோற்றன்மாத்திரம் . 

6 
அதிட்டானமாகிய தானாய்ப் பார்க்கும்போது நானவ 
னெங்கே ? 

7 
உபசாந்தமுந் துரியம் ; அறியாத விடயமுந் துரியம் . 8 
பாசபந்தம் வரும்போது பாசநிவிர்த்தியும் தோன்றவே 

9 
சுகதுக்க முள்ளளவரையில் , தாரதம்மியம் நீங்காது . 10 
பிரபஞ்சமித்தையா பாவனையினாலுந் தன்மய பாவனையி 
னாலுங் காண்பான் காட்சி நீங்கும் . 

11 
எல்லாவற்றையுந் தானறிவதாயுந் தன்னை யொன்று 
மறியாததாயு மிப்படிக் காண்கிறதே பிரத்தியட்ச 

12 
தன்னிடத்திலகங்காரம் - பிராந்தி மூலம் . 

13 


ண்டும் . 


ஞானம் . 


சுவா நுபவத் திருவாக்கு 


191 


இங்கும் அங்கும் ராகத்துவேஷ மன் றியிருந்தால் 
இரண்டுக்கு மைக்கியம் . 

14 
பிரத்தியட்சமானவிடயமும் அப்பிரத்தியட்சமான விட 

யமும் திருக்குவாகிய ஞானத்துக்குத் திருசியம் . 15 
வஸ்து நிர்ணயத்தில் பிரபஞ்சந் தானல்லவென்றும் , 
அத்துவிதத்தில் தன்னைத்தவிர வேறில்லாதபடியி 
னாலே தானென்றும் , காண்க. 

16 
சோகத்தினாலே துக்கத்தோற்றம் ; மோகத்தினாலே 
சுகத்தோற்றம் . 

17 
இத்தனையு மாயாமயமலவோ ; உள்ளபடி முடியும் . 18 
திருசியந் திருக்குவை யன்றித் தோன்றாது . 19 
அதிட்டானத்தைத் தவிர வாரோபத்துக்கு வடிவமில் 

லாதபடியினாலே யெல்லா மதிட்டானமயந்தான் . 
இந்திரசாலக்காரனிடத்தில் கந்தருவபுரந்தோன்றி நி 
ல்லாம லழிந்துபோவதுபோல , தன்னிடத்திலு 
ண்டாகாநின்ற சங்கற்ப மெவ்வளவோ அநேகமா 
ய் வந்தும் ஒன்று நிற்கவில்லை . 

21 
உபசாந்தமானாலுந் தன்மயமானாலுஞ் சகலத் தியாகத் 

22 
தான் . 
நிவிர்த்தியாயிருக்கவேண்டும் ; அல்லது , நாம ரூப நாட் 

டம் வந்தால் , அத்துவிதமாயிருக்கவேண்டும் . 23 
தன்னைச் சீவபாவனையாகக் காண்கிறதே பிறவி ; தன் 

னைச் சிவரூபமாய்க் காண்கிறதே மோட்சம் . 24 
சகல கலைஞான வல்லவர்களுக்கும் நிராசை வேண்டு 
வது தான் . 

25 


192 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


எல்லாஞ் சிவன் செயல்தான் . 

26 
எல்லாஞ் சிவாகாரந்தான் . 

27 
சிற்றறிவிலேதான் உயர்வு தாழ்வான தாரதம்மியங் 
கள் . 

28 
பேரறிவிலே சமசாட்சிதான் . 

29 
உபசாந்தத்தில் சச்சிதானந்த மூன்றும் அநுபவமாய்க் 
காணவேண்டும் . 

30 
பிரபஞ்சத்தில் தோன்றும் பேதங்களெல்லாஞ் சிற் 
றறிவிலேதா னென்றறிய வேண்டும் . 

31 
எல்லா முன் னுடைய செயலேயானால் , கொடுத்ததார் ? 
வாங்கின தார் ? 

32 
ஈதனைத்துஞ் சொரூபமே ; யானிங்கெதை யிச்சிப்பே 
ன் , எதை யிகழ்வேனெனல்பற்றின்மை , இதில் யாரு 
க்கும் நம்பிக்கை வரவேண்டுவது தான் . 

33 
தேகோக புத்தியினாலே யருந்தல் ; இதனாலே பொருந்த 
ல் ; இதனாலே சகல ஆசையும் வந்தன . 

34 
நிருவிகற்பசமாதியில் என்ன தோற்றம் வந்தாலுந் தன் 

னைத் திருக்காகவே காணவேண்டுவது தான் . 
பிரபஞ்சத்தில் பஞ்சவிடய சுகத்தில் பொருந்தும் 
போதி பிரியமாயிருக்கும் ; பிற்பாடு தனக்குத்தா 
னே வெறுப்புக்காணும் . இதுபோல , தன் சொரூப 
சுகத்தில் பொருந்தும்போதும் பிரியம் வரும் ; 
எத்தனை நாளிருந்தாலும் பிரியம் வாங்காது . 36 
சமுத்திரத்தில் முன்வந்த அலைபோய்ப் பின் அலைவரு 
கிறதற்கு முன்னாலே சமுத்திரமாத்திர மிருந்தது 


35 . 


சுவா நுபவத் திருவாக்கு 


193 


போல , தன்னிடத்திலும் முன்னாலே வந்த கடபட 
நினைவுபோய்ப் பின்னாலே வருகிற நினைவுக்குமுன் 
தானிருந்தது ; இதனாலே பிரபஞ்ச மசத்து ; தான் 
சத்து ; தன்னை யநுபவிக்கிறது மிந்தநிலை தான் . 37 
பூமியிலுண்டான வஸ்துக்களைக் கற்பிதமென்றும் தன் 
மயமென்றும் சொல்லலாம் ; இதுபோல , சிதாகாசத் 
துக்கு மேலில்லா தபடியினாலே அதிலுண்டான 
வைகளைக் கற்பிதமென்றும் தன்மயமென்றும் 
சொல்லலாம் . 

38 
வகையாகக் கண்டு மயங்காமல் , தெர்கையாகக் கண்டு 
சும்மா இருக்கவேண்டும் . 

39 
சாதுசங்கமே சகல கலை சன்மார்க்கத்துக்கு மேது . 40 
உபசாந்தத்திற் காண்பான் காட்சி யில்லை , 

41 
* மேல் நனவுபோல இராநின்ற துரியநிலையிற்றான் . 
சர்வதுக்க நிவிர்த்தியாம் . 

42 
உற்றவாறு எது வரும் ; அது வருக 
எல்லாங் கதைதான் , 

44 
எல்லாம் புலம்பல்தான் , 

45 
பிறர் குற்றத்தைத் தனதாக வெண்ணிக்கொண்டு தன் 
குற்றத்தை விசாரிக்கவேண்டும் . 

46 
சிற்றறிவாகிய சீவவறிவே யெல்லாவற்றிற்கு மூலம் . 47 
மனம் முதலாகிய பிரபஞ்ச வியல்புகளும் மேன 
டம்பரந்தான் . 

48 
* மேல் என் 

சுறது முன்னே . 


43 


13 


194 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


னமு 


ஞான நாட்டத்திலே சிரத்தையும் , பிரபஞ்ச நாட்டத் 
திலே அசிரத்தையும் வேண்டும் . 

49 
தத்துவா தத்துவ விசாரம் பண்ணி , அதத்துவத்தைத் 
தள்ளி, தத்துவத்தைத் தானாகக் கண்டு , சந்தேக 
விபரீதமற விருக்க வேண்டும் . 

50 
ஜனன மாண நினைவு மாத்திரமே . 

51 
நாம ரூபமாய் நாடுவதைத் தள்ளிச் சொரூபமாக நாடு 
வதே சமநிலை . 

52 
குரு வாக்கியத்தில் சந்தேக விபரீத மின்றி யிருக்கி 
றது மெய்ப்புருடார்த்தம் . 

53 
தன் சுபாவ நிலையில் நினைவுக்கு நித்தியத்துவம் இல் 

லாத படியினாலே பிரபஞ்சம் மித்தைதான் , 54 
அதிட்டான ஞான நிலைமை யுள்ளவர்களுக்கு எல்லா 
மாகிய அத்துவிதஞானமும் வரும் . 

55 
பற்றின்மையாகிய துரிய நிலைமை யுள்ளவர்களுக்குப் 
போன காரியத்திலும் வருகிற காரியத்திலும் நினைவு 
தோன்றாமலிருந்தால் , சாட்சாத்காரந்தான் . 56 
தான் சித்து ரூப னென்கின்ற புத்தி வாங்காமலிருந் 
தால் , நான் நீ யென்கின்ற பேதமாகிய அஞ்ஞான 
நீக்கம் வரும் . 

57 
- நிகழ்காலமாகிய எதிர்காலத்தில் செய்காரியங்களைப் 

பின் வருத்தமும் சௌக்கியமும் அறிந்து செய்ய 
வேண்டும் . 

58 
அக்கினியில் எவ்வளவு பொறி கிளம்பினாலும் அக்கி 
னிக்கு லயமில்லாதது 

போல , பூரணமான தன்னிட 


சுவா நுபவத் திருவாக்கு 


195 


த்தில் தேகாதி முதலாய வாழ்ந்ததாயுந் தாழ்ந்ததாயு 
முள்ள என்ன நினைவு வந்தாலுங் கற்பிதமே ; தான் 
நித்தியம் . 

59 
எல்லாமானதாகத் தன்னை யறிந்தால் , ஈதலும் இரக்க 
மும் வரும் ; ராகத்துவேஷம் வாராது . 

60 
தன்னிடத்தில் பெருமை , சிறுமை , பகை , உறவு , சுக 
துக்கமாய் வருகிற சங்கற்பம் , கற்பிதம் . ஆரோபம் 
அத்தியாசந்தான் . 

61 
சரீரமுதலான பிரபஞ்சம் காலத்தில் உட்பட்டபடியி 
னாலே அதனிடமாய் வாராநின்ற உயர்வு , தாழ்வு , 
வருத்தங்களுக்குப் பிரமாணமில்லை . 

62 
பிரபஞ்சத்தில் விவேகத்தினாலே குணத்தைப் பொரு 

ளாய்க் கொள்ளாமல் , குற்றமே காணவேண்டும் , 63 
ஒன்றிலே தோன்றி யனைத் துருவமுமான உணர்வுக் 

குப் பகை யுறவென் றுரைப்பதெங்கே ? 64 
நான் சித்துரூப னென்கின்ற புத்தி மறந்தால் , உடனே 
விட்சேபமும் விபரீதமும் வரும் 

65 
சுவரிடத்திலுள்ள சித்திரம் வஸ்துவாகாது ; அது 
போல , 

தன்னிடத்திலுண்டான சர்ப்பமுதலா 
னவை வஸ்துவாகாது . 

66 
தன்னைப் பஞ்சகிர்த்திய முடையவனாகக் கண்டால் , 
ஜனன மரணந் தனக்கில்லை . 
துரியநிலையிலும் எல்லாம் சின்மயமென்கிற நிலையிலும் 
புத்தியழுத்தம் வேண்டும் . 

68 
கூத்தாடியைப் போலக் கூத்து நிலையல்ல ; அதுபோல 
* எல்லாக் கூத்தாகக் கண்டால் , தான் நித்தியந்தான் . 


61 


196 


கோயிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் 


பிரமாமுதல் தம்பப்பூச்சிப் பரியந்தம் நிலைமை யில்லாத 
படியினாலே , தானொருவன் மாத்திர மிருக்கிறவன் ; 
இதனாலும் அத்துவிதந்தான் . 

70 
ஜகத்தெல்லாந் தன்னைத்தவிர இல்லா தபடியினாலேயு 

ம் , தானே யெல்லாமான தாலும் , அத்துவிதந்தான் . 
சரீரமெடுத்து விசாரந் தோன்றின வரைக் குள்ளாக 
வெகு விதங்களாய் உத்கிருஷ்டமென்று சொல்லப்ப 
ட்ட பேர்களிருக்கவில்லை ; ஆன தால் , தேகாதி முத 
லானவைகளி லென்ன திரநிலை ? 

72 
பிரபஞ்சம் காலத்திரயத்திலு மில்லா தபடியினாலே 
யும் , ஒருநினைவு வரும்போது ஒரு நினைவு அழிந்து 
போகிறபடியினாலேயும் , காணப்பட்டன . வெல்லா 
மழிந்து போகிறபடியினாலேயும் , மித்தையென்று 
சொல்லுகிறதிலே சந்தேகமில்லை. 

73 
திருந்தித் துறைகளெல்லாந் தீம்புனல் வறந்தவேயோ ? 
அக்கினியிலுண்டாகாநின்ற பொறிக்கு அனல் காரண 
மானதுபோல , ஜகத்துக்கு ஆத்மாவே காரணமல் 
லாமல் இடையிலொன் றுஞ் சொல்லத்தக்க தில்லை . 
பழுதையிலுண்டான பாம்பு பழுதையேயென்று சொல் 
லலாம் ; அதுபோல , பிரஹ்மத்திலுண்டான ஜகத் 
துப் பிரஹ்மந்தான் . 

76 . 
தன்னைக் கர்ம் கர்த்தாவாய்க் காணும்போது கர்த்துரு 
தந்திரமென்றும் , நித்தியமாய்ப் 
தானும்போது வஸ்து தந்திரமென்று மறிக . 

T 


பூரணமாய்க் 


சுவா நுபவத் திருவாக்கு 


197 


காரண காரியமா யுள்ளதுக்குப் பரிச்சின்னத்துவமுண் 
டு ; நிஷ்காரணமாயிருக்கின்ற ஆத்மாவுக்கு அப 
ரிச்சின்னத்துவமென்னும் பூரணத்துவ முண்டு . 78 
சகல சாத்திர விசாரம் பண்ணின விசார ஞானிகளு 
க்கு யான் எனது எனப் போகத்தி லாசாபாசப் 
பிரவிர்த்தி வருகிறதற்குக் காரணம் பிரபஞ்சம் சத் 
தியமென்னும் பிரமாண புத்தியேயாம் . 79 
அநேகமான செல்வமுடையவர்களுக்கு உதாரபுத்தி 

யும் இரக்கமுமில்லாமல் இருத்தல் அவிவேகத்தினா 
* லேதான் . 

80 
தெய்வ வியதிரிக்தமாகச் ஜீவேசுர ஜகத்துக்களில் கட் 
டுப்பாடாய்ப் பேசாநின்ற வசனங்களெல்லாம் புத்தி 
மான்களுக்கு நச்சு வசனங்களாய்த் தோன்றல் வே 
ண்டும் . 

81 
வானவ ரசமாந் தொடர்பினா லுலகோர் 

வழுத்துறும் வன்னியைங் கரனை 
வானவ ரதன மணியறு முகனை 

மாசறு கொற்றவா ளிறையை 
வானவர் முதுவன் பாலன வலவன் 

வணங்குநற் றிருநெலை மாதை 
வானவ ரதனா முத்திரா மேச 

வள்ளலை வணங்கி வாழ்த் திடுவாம் . 


சுவா நுபவத் திருவாக்கு முற்றிற்று . 


அக்ஷரமாலிகா ஸ்தோத்திரம் . 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப ஸதாஸிவ ஸாம்ப ஸதாஷிவ 

ஸாம்ப ஸதாஸிவ ஸாம்ப விவாஹா 
1 அற்புத விக்ரக வமரா தீஸ்வா 

அகணித குணகண அம்ருத விவாஹா 
2 ஆநந் தாம்ருத வாஸ்ரித ரக்ஷக 

ஆத்மா நந்த மஹேஸ வாஹா 
3 இந்து கலாதர இந்திரா திப்ரிய 

சுந்தர ரூப ஸுரேஸ ஸவாஹா 
4 ஈஸ ஸுரேஸ மஹேஸ ஜநப்ரிய 

கேஸவ ஸேவித கீர்த்தி ஸவாஹா 
5 உரகா திப்ரிய பூஷண ஸங்கர 

நரக விநாச நடேஸ விவாஹா 
6 ஊர்ஜித தாநவ நாஸ பராத்பா 

ஆர்ஜித பாப விநாஸ விவாஹா 
7 ருக்வே தஸ்ருதி மௌளி விபூஷண 

அர்க்கசந் த்ராக்னி த்ரிநேத்ர ஸவாஹா 
8 ரூப நாமாதி ப்ரபஞ்ச விலக்ஷண 

தாப நிவாரண தத்வ ஸிவாஹா 
9 லிங்க ஸ்வரூப ஸபேஸ புதப்ரிய 

மங்கள மூர்த்தி மஹேஸ ஸிவாஹா 
10 லூதா தீஸ்வர ரூப ப்ரியவிவ 

வேதாந் தப்ரிய வேத்ய ஹிவாஹா 
11 ஏகாநேக சர்வேஸ ஜன ப்ரிய 

போகா திப்ரிய பூர்ண ஸவாஹா 
12 ஐஸ்வர் யார்ச்சித ஸின்மய சிக்கா 

சச்சிதா நந்த மஹேஸ விவாஹா 
13 ஓங்கா ராதிய வுரக விபூஷண 

ஹ்ரீங்கா ரப்ரிய யீஸ ஸவாஹா 
14 ஒளாஸ லாளித அந்தக நாஸந 

கொளரீ ஸகித கிரீஸ ஸவாஹா 
15 அம்பா வாஸ சிதம்பா நாயக 

தும்புரு நாரத ஸேவ்ய விவாஹா 
16 ஆஹா ரப்ரிய வட்ட திகீஸ்வர 

யோகி ஹ்ருதப்ரிய வாஸ ஸவாஹா 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


199 


அக்ஷரமாலிசா ஸ்தே 

தோத்திரம் 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


17 கமலா ஸனவா கைலா ஸா திப 

கருணா ஸாகர காந்த விவாஹா 
18 கட்கஹூல ம்ருக டங்க தநூர்த்தர 

விக்ரம ரூப விசேஷ விவாஹா 
19 கங்கா கிரிஜா வல்லப குணஹித 

ஸங்கர ஸர்வ ஜநேஸ விவாஹா 
20 காதுக பஞ்ச பாதக நாஸந 

போ தஸ்வ ரூப பூர்ண விவாஹா 
21 நாந்தஸ்வ ரூபா நந்தவ நாஸ்ரய 

வேத வேதாந்த ஸ்வரூப விவாஹா 
22 சண்ட விநாஸந ஸகல ஜநப்ரிய 

மண்டலா தீஸ மஹேஸ விவாஹா 
23 சத்ர கிரீட ஸுகண்டலா திப்ரிய 

புத்ர ப்ரிய புவநேஸ விவாஹா 
24 ஜன்ம ஜராமா ணாதி விநாசந 

கல்மஷ விரஹிதகாஸி விவாஹா 
25 ஜங்கா ராஸ்ரித ப்ருங்கிரி டீஸ்வர 

ஓங்கா ரேஸ விஸ்வேஸ விவாஹா 
26 ஞாநா க்யாந விநாஸக நிர்மல 

தீந ஜநப்ரிய தீப்தி ஸிவாஹா 
27 டங்கர் யாவ்ருத தாரண ஸத்வா 

கிங்கர ஸ்ேவ்ய கிரீடி விவாஹா 
28 டங்க ஸ்வரூப ஸஹஸ்ர கரோத்தம 

பாகீஸ் வாவா தேவ ஸவாஹா 
29 டம்ப விநாஸந தாடிம பூஷண 

அம்பர வாஸ கிலேஸ ஸிவாஹா 
30 டண்டண் டமருக டாரிம நிஸ்சல 

டுண்டி விநாயக ஸேவ்ய ஸிவாஹா 
31 நளிக விலோசந் நடரு மநோஹா 

அளிகுண பூஷண அம்ருத விவாஹா 
32 தத்வமஸ் யாதிவாக் யார்த்த ஸ்வரூப 

நித்யஸ்வ ரூப நிஜேஸ விவாஹா 
33 ஸ்தாவர ஜங்கம புவந விலக்ஷண 

வ்யாபச வரமுனி ஸேவ்ய ஸிவாஹா 
34 தந்தி வினாஸா நளில் மநேநோஹா 

சந்தக லேபந ஸரண விவாஹா 
35 தாணீ தரதா தவள விபாவித 

தாநா திபஸக வரத ஹீவாஹா 


ஸாம்ப 


ஸாம்ப 


வா 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


200 


அக்ஷரமாலிகா ஸ்தோத்திரம் 


36 நாநா மணிகண பூஷண நிர்க்குண 
நதஜந போஷண நாத விவாஹா 

ஸாம்ப 
37 பார்வதி நாயக பந்நக பூஷண 
பரமா நந்த ரேஸ ஸிவாஹா 

ஸாம்ப 
38 பால விலோசந பாநுகோ டிப்ரிய 
ஹாலா ஹலதா அம்ருத விவாஹா 

ஸாம்ப 
39 பந்த விமோசன த்ருதசர் மாம்பா 
ஸ்கந்தா திப்ரிய கநக விவாஹா 

ஸாம்ப 
40 பஸ்ம விலேபா பவபய பஞ்சக 

விஸ்மய ரூப விஸேஷ விவாஹா ஸாம்ப 
41 மந்மத நாஸந மதுரா நாயக 
சர்மவி பூஷண ஸாக்ஷி விவாஹா 

ஸாம்ப 
42 யதிஜந ஹ்ருதய நிவாவித யீஸ்வா 

விதிவிஷ்ணு வாதி ஸுஸேவ்ய விவாஹா ஸாம்ப 
43 ராமேஸ் வரரம ணீய முகாபுஜ 
ஸோமேஸ் வரஸு கிருதேச ஸிவாஹா 

ஸாம்ப 
44 லங்கா தீஸ்வர ஸேவித ஸுககர 

லாவண் யாம்ருத லலித விவாஹா 
45 வநஜா நநவா வாஸுகி பூஷண 

வநமா லாதி விபூஷ விவாஹா 
46 ஸாந்த ஸ்வரூபா திப்ரிய ஸுந்தர 
காந்தீ மதிப்ரிய காவி விவாஹர 

ஸாம்ப 
47 ஷண்முக ஜநக ஸுரேந்த்ர முநிப்ரய 

ஷாட்குண் யாதி ஸமேத விவாஹர 
48 ஸம்ஸா ரார்ணவ நாஸந ஸாஸ்வத 
ஸாது ஹ்ருதிப்ரிய வாஸ விவாஹா 

ஸாம்ப 
49 ஹாபுரு ஷோத்தம ஆநந் தாம்ருத 

முராரிபு ஸேவ்ய நடேஸ சிவாஹா 
50 லளிதா நந்தித நஜத்ர விஸ்வேஸ்வர 

காளிங் டப்ரிய காலி விவாஹா 
51 அக்ஷர ரூபா திப்ரிய ஸுந்தர 

ஸுஜ கத்ரய ஸ்வாமி விவாஹா 
சங்கர நாரா யண தீர்த் தப்ரிய 
ஸிவ கங்காதீர ஸுவாஸ விவாஹா 

ஸாம்ப 
ஸாம்ப ஸதாஸிவ ஸாம்ப ஸதாஷிவ 
ஸாம்ப ஸதாஸிவு ஸாம்ப ஸிவாஹா. 

ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


ஸாம்ப 


அர்ச்சனை நாமங்கள் 


201 


அர்ச்சனை நாமங்கள் . 


ஸ்ரீ விநாயகர் சோடச நாமங்கள் . 
ஓம் சுமுகாய நம : 

ஓம் தூமகேதவே நம : 
1. ஏகதந்தாய நம : 

கணாத்யக்ஷாய நம : 
கபிலாய நம : 

) , பாலசந்த்ராய நம : 
1 , கஜகர்ணிகாய நம : 

கஜாநநாய நம : 
லம்போதராய நம : 

வக்ர துண்டாய நம : 
விகடாய நமஃ 

* சூர்ப்பகர்ணாய நம : 
,, விக்நராஜாய நம : 

ஹோம்பாய நம : 
கணாதிபதயே நம : ) , ஸ்கந்தபூர்வஜாய நம : 
ஓம் நாநாவித மந்த்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி . 


2 


ஸ்ரீ சுப்ரமண்யர் சோடச நாமங்கள் . 
ஓம் ஸ்கந்தாய நம 

ஓம் துவிஷட்புஜாய நம : 
21 குஹாய நம : 

திரிஷணேத்திராய நம : 
> , ஷண்முகாய நம : 

பக்தவத்ஸலாய நம : 
பாலநேத்திரசு தாய நம : உமாசுதாய நமஃ 
பிரபவே நம : 

கிரௌஞ்ச தாரணாய நம : 
பிங்களாய நம : 

விஸாகாய நம : [ நம : 
கிருபாளவே 

பார்வதீப்பிரிய நந்தநாய 
விகிவாஹநாய நம : 

ஸர்வஸ்வாமிநே நம : 
ஓம் ஸ்ரீ சிவசுப்ரமண்ய ஸ்வாமிநே நமோ நம : 


1 


வ நம : 


. 


ஸ்ரீ சொரூப அஷ்டோத்ர சத நாமங்கள் . 
ஓம் அகண்டாய நம : ஓம் அஸம்சாரிணே நம : 
) , அகர்த்ரே நம : 

அஸரீரிணே நம : 
11 அகாமாய நம : 

> அசலாய நம : 
>> அகாரணாய நம : 

,, அச்சுதாய நம : 
1. அஹேயாய நம : 

1) அக்ஷராய நமக 
- ) , அக்ரோதாய நம : 

,, அணவே நம : 
1. அஸங்காய நமஃ 

1 அத்வையாய நம : 


202 ஸ்ரீ சொரூப அஷ்டோத்ர சத நாமங்கள் 


. 


11 


1 


3 


13 


31 


31 


22 


31 


13 


32 


11 


ஓம் அநந்தாய நம : 
) , அநாதயே நம 
1 ) அநாதிமுக்தாய நம : 

அநாவிருதாய நம : 
" அநுபாடே 

தயாய நம : 
11 அ நூதநாய நம : 

அநேகரூபாய நம : 
2 அபயாய நம : 

அபரிச்சிந்தாய நம : 
,, அபரோக்ஷாய நம : 

அபேதாய நம : 
அபோக்தரே நம : 
அப்ரமேயாய நம 
அப்ரவிருத்தாய நம : 
,, அப்ராணாய நம 

அமாசே நம : 
) , அம்ருதாய நம : 
1 , அலோபாய நம 
1 , அவ்யாகிருதாய நம : 
,, ஆதயே நம : 

ஆத்மநே நம 
* ஆநந்தரூபாய நம 
> , உந்நதாய நம 
எகரூபாய நம 
காரணாய நம : 
கூடஸ்தாய நம 
ஸத்தியாய நம : 
ஸத்ரூபாய நம : 
ஸம்பவே நம 
ஸர்வகாரணாய நம ; 
ஸர்வகதாய நம 
ஸர்வ சமாய நம : 
ஸர்வக்ஞாய நம : 
,, ஸர்வதோமுகாய நம : 

ஸர்வாகாராய நம : 
), ஸர்வாதாராய நம : 

ஸர்வாதிஷ்டாநாய நம : 
ஸர்வாத்மநே நம : 


ஓம் ஸர்வாபாவாய நம : 
1. ஸாக்ஷிணே நம : 

ஸாந்தாய நம 
சிந்மாத்ராய நம : 
சிவாய நம ? 
சுத்தாய நம : 

ஸ்வப்ரகாசாய நம 
" ஸ்வயம்பிரகாசாய நம : 
* ஸ்வயாய நம : 

சூந்யாய நம 
க்ஷேத்ரக்ஞாய நம : 
க்ஞாநஸ்வரூபாய நம : 
ஸ்தாணவே நம : 
த்ருக்ஸ்வரூபாய நம : 
நாநாரூபாய நமக 
நிஷ்கிரியாய நம : 
நிஷ்ப்ரகிருதயே நம : 
நிஷ்ப்ரபஞ்சாய நம : 
நித்யமுக்தாய நம : 
த்யா நந்தாய நம : 
நித்யாய நம : 
நிரஞ்சநாய நம : 
நிரவயவாய நம : 
நிராகாராய நம : 
நிராதாராய நம 
நிரிந்திரியாய நம : 
நிரீஸ்வராய நம : 
நிருபத்ரவாய நம : 
நிருபாய நம : 
நிர்க்குணாய நம : 
நிஸ்ஸம்பந்தாய நம : 
நிர்ஜ்ஜீவாய நம : 
நிர்த்தோஷாய நம : 
நிர்ப்பத்தாய நம : 
நிர்மலாய நம 
நிர்லேபாய நம 
நிர்விகல்பாய நமஃ 
நிர்விகாரிணே நம : 


> 


12 


11 


22 


3 


13 


13 


13 


13 


> 


31 


13 


13 


12 


31 


2 


ஸ்ரீசங்கராசார்யர் அஷ்டோத்ர சத நாமங்கள் 203 


21 


11 


. 


33 


ஓம் நிர்விசேஷாய நம ஓம் புத்தாய நம : 
நிர்விஷயாய நம 

> புராதநாய நம : 
நிர்விருதாய நம : 

1. மஹதே மே 
* பரமாநந்தாய நம : 

மஹா சூந்யாய நம 
பரமார்த்தாய நம : 

11 மநோவாசாமகோசராய 
பரிபூரணாய நம 

முக்தாய நம : ( நமஃ 
ப்ரத்தியக் சொரூபாய நம : யதார்த்தவஸ்துநே நம : 
ப்ரத்யக்ஷாய நம : 

வஸ்துநே நம : 
ப்ரம்மணே நம 

விபவே நம : 
ஸ்ரீமக் அகண்ட பரிபூரண சச்சிதாநந்த அத்வைத 

ஜோதி ஸ்வரூப நமோ நம : 


13 


111 


13 


ஸ்ரீ சங்கராசார்ய சுவாமிகள் 

அஷ்டோத்ர சத நாமங்கள் . 
ஓம் ஸங்கராசார்ய வர்யாயநம ஓம் பாரிவ்ராஜகாஸ்ரமோத் 
பிரஹ்மாநந்தப்ரதாயகாய கர்த்ரே நம 
நம : 

சர்வதந்தர சுவதந்த்ர தீயே 
> , அக்ஞாநதிமிராதித்யாய 

நம 
நமது 

அத்வைத ஸ்தாபநாசார்யா 
ஸுக்ஞாநாம்பு திசந்த்ர 

ய நம : 
மஸே நம 

| ,, சாக்ஷாத் சங்கரரூபப்ருதே 
) , வர்ணாஸ்ரம பிரதிஷ்டாத் 

நமது 
ரே நம 

ஷண்மத ஸ்தாபனாசார்யா 
» முக்திப்ரதாயகாய நம : ய த்ரயீமார்கப்ரகாஸகா 
, சிஷ்யோபதேஸநிரதாயம ? யம ? 
பக்தாபீஷ்டப்ரதாயகாய வேதவே தாந்த தத்வஜ்ஞாய 

நம 

[ நம : 
ஸூக்ஷ்ம தத்துவ ரஹஸ் தீர்வாதிமத கண்டநாய 
யக்ஜ்ஞாய நம : 

) , வைராக்ய நீரதாய நம : 
கார்யாகார்ய ப்ரபோதகாய " சந்தாய நம : ( நம : 

[ நமஃ ஸம்ஸாரார்ணவ தாரகாய 
ஜ்ஞாந முத்ராஞ்சிதராய > ப்ரஸந்நவதநாம் போஜாய 
* , சிஷ்யஹ்ருத்தாபஹாரகாய 

நம : 

(நம ) 
நமது 

பரமார்த்த ப்ரகாஸகாய 


நமஃ 


1 


நம : 


2 


204 ஸ்ரீ சங்கராசார்யர் அஷ்டோத்ர சத நாமங்கள் 


ஓம் புராணஸ்மிருதி ஸாரஜ் 


ஓம் நாதபிந்துகளா பிஞ்ஞாய 


ஞாய நமஃ 


ராய நம : 


23 


31 


. 


13 


நம 


31 


31 


2 


23 


13 


ஸ 


31 


13 


நித்யத்ருப்தாய நம : 

யோகி ஹ்ருத்பத்மபாஸ்க 
மஹதே நம : 

( நம : 
முநயே நம : 

* அதீந்த்ரியஞ்ஞாக நிதயே 
நித்யாநந்தாய நம : 

வித்யாநித்ய விவேகவதே 
நிராதங்காய நம : 

சிதா நந்தாய நம : ( நம : 
நிஸ்ஸங்காய நம : 

சிந்மயாத்மநே நம : 
நிர்மலாத்மகாய நமஃ பரகாயப் பிரவேசக்ருதே 
நிர்மமாய நமக 
நிரஹகங்காராய நம : 

அமாநுஷ சரித்ராட்யாய 
விஸ்வவந்தியய பதாம்புஜாய 

நம : 
நமம் 

க்ஷேமதாயிநே நம 
ஸத்தியவரதாய நம : 11 க்ஷமாகராய நம : 
ஸத்பாவாய நம : 

1 பவ்யாய நம : 
சங்க்யா தீத குணோஜ்வலா பத்ரப்ரதாய நம : 
அநகாய நம : 

(ய நம : பூரிமஹிம்நே நம : 
ஸாஹ்ருதயாய நம : விஸ்வரஞ்சகாய நம 
தயே நம : 

” ஸ்வப்ரகாசாய நம ; 
ஸாரஸ்வதப்ரதாய நமஃ ஸதா தாராய நம : 
ஸத்தியா த்மநே நம 

விஸ்வபந்தவே நம 
புண்ணியசீலாய நம : ஸுபோதாய நம 
ஸாங்கியயோக விசன் 

சக்ஷணாய விசாலகீர்த்தயே நம 
நம 

வாகீஸாய நம 
தபோராஸயே நம : 

ஸர்வலோக ஹிதோத்ஸு 
மஹாதேஜஸே நம : 

காய நமக 
குணத்ரய விபாகவிதே கைலாச யாத்ரா ஸம்ப்ரர 
கலிக்நாய நமக ( நமம் ப்த சந்த்ர மௌலி ப்பூ 
காலகர்மஞ்ஜாய நம : [ நம : 

ஜகாய நம : 
" தமோகுண நிவாரகாய 

காஞ்ச்யாம் ஸ்ரீ சக்ர ரா 
பகவதே நமஃ 

ஜாக்ய யந்த்ர ஸ்தாபக 
பாரதீஜேத்திரே நம ? 

தீக்ஷிதாய நம : 
* , சாரதா ஹ்வான பண்டிதா ஸ்ரீ சக்ராத்மக தாடங்க 
ய நமஃ 

தோஷிதாம்பர மநோர 
,, தர்மாதர்ம விபாவஜ்ஞாய 

ஸ்ரீப்ரஹ்ம ஸுத்ரோபு 
லஷ்யாலஷ்ய பேதப்ரதர்ச விஷத் பாஷ்யாதி க்ரந்த 
காய நமஃ 

கல்பகாய நமக 


33 


2 


12 


33 


23 


12 


தாய நம 


நம ; 


33 


1 . 


ஸ்ரீ ஸரஸ்வதி அஷ்டோத்ர சத நாமங்கள் 205 


11 


யகாய நம : 


17 


ஓம் சதுர்திக்சதுராம் நாயப்ர ஓம் ப்ரஹ்ம ராக்ஷஸ தோஷ 
திஷ்டாத்ரே நம : 

காய நம 
மஹாமதயே நம : 

ஸ்ரீ மண்டன மிஸ்ராக் 
த்விஸப்ததிமதோச்சேத் 

ஸ்வயம்புஜய ஸந் 
ரே நம : ( நமக் 

நுதாய நம : 
ஸர்வதிக் விஜயப்ரபவே , தோடகாசார்ய ஸம்பூஜ் 
. , காஷாய வஸநோபேதாய யாய நம : ( காய நம 
நம 

பத்மபா தார்ச் சிதாங்கிரி 
பஸ்மோத்தூளித விக்ர ) , ஹஸ்தாமலக யோகீந்தர 
ஹாய நம 

பிரஹ்மஜ்ஞாந ப்ரதா 
ஞாநாத்மைக தண்டாட்டி 
யாய நமஃ 

ஸரேஸ்வராக்ய ஸச்சி 
கமண்டலுலஸ்த்கராயநம : ஷ்ய ஸந்யாஸாஸ்ரம 
, குரு பூமண்டலாசார்யாய 

தாயகாய நமஃ 
நம 

ந்ருஸிம்ஹ பக்த ஸத்ரத் 
பகவத்பாத ஸம்ஜ்ஞகாய 

ந கர்ப்பஹோம்ப பூஜ 
நம : ( ய நமஃ 

காய நம : 
வியாஸஸந்தர்ஸனப்ரீ தா வ்யாக்யாந ஹிம்ஹாஸநா 
ரிஷ்யசிருங்க புரேஸ்வ 

தீஸாய நம 
ராய நம : 

ஜகத்பூஜ்யாய நம 
ஸௌந்தர்யலஹரீ முக்ய 

) , ஜகத்குரவே நம : 
பஹுஸ்தோத்ர விதா ஸ்ரீமத் ஸங்கராசார்யஸர் 
யகாய நம : ( ஞாய நம : வலோக குரவே நம : 
,, சதுஷ்ஷஷ்டிகளாபுஜ் 

பராய நம : 
ஸ்ரீமத் அகண்ட பரிபூரண சச்சிதாநந்த அத்வைத 
ஜோதி ஸ்வரூப ஸ்ரீ சங்கர பகவத் பாதாசார்ய 

ஸ்வாமிநே நமோ நம : 


71 


11 


3 


11 


5 


ஸ்ரீ ஸரஸ்வதி அஷ்டோத்ர சத நாமங்கள் . 
ஓம் ஸாஸ்வத்யை நம : ஓம் பத்மநிலயாயை நம : 

மஹாபத்ராயை நம : 1, பத்மாக்ஷியை நம : 
11 மஹாமாயாயை நம : 

பத்மவக்த்ராயை நம : 
வரப்ரதாயை நம : 

சிவா நுஜாயை நம : 
ஸ்ரீப்ரதாயை நம : 

புஸ்தகஹஸ்தாயை நம : 


23 


206 ஸ்ரீ ஸாஸ்வதி அஷ்டோத்ர சத நாமங்கள் 


2 


21 


211 


13 


33 


33 


3 


22 


91 


12 


ஓம் ஜ்ஞாகமுத்ராயை நம : ஓம் ஜடிலாயை நம : 
ரமாயை நமஃ 

விந்த்யவாஸாயை நம : 
,, காமரூபிண்யை நம : 

* , ஷண்டிகாயை நம : 
) , மஹாவித்யாயை நம : 

ப்ராஹ்ம்யை நம : ( நமஃ 
மஹாபாதகநாளிந்யை நம : ,, ப்ரஹ்மஜ்ஞாந ஸாதநாயை 
மஹாஸ்ரயாயை நம : 

ஸௌதாமிந்யை நம : 
மாலிந்யை நம : 

ஸுதாமூர்த்தயே நம : 
மஹாபோகாயை நம : 

ஸுபத்ராயை நம 
மஹாபுஜாயை நம 

ஸுரபூஜிதாயை நமஃ 
மஹாபாயை நம : 

ஸுவாஸிந்யை நம 
மஹோத்ஸாஹாயை நம : ஸுநாஸாயை நம : 
,, திவ்யர்ங்காயை நம : 

பத்தாயை நம : 
) , ஸுரவந்திதாயை நம : பத்மலோசனாயை நம 
மஹாகாள்யை நம ? 

வித்யாரூபாயை நம 
மஹாபாசாயை நம : 

விஸாலாக்ஷ்யை நம : 
மஹாகாராயை நம : > ப்ரஹ்மஜாயாயை நம 
மஹாங்குஸாயை நம : 

மஹாபலாயை நம 
பீதாயை நம : 

> த்ரயீமூர்த்தயே நம 
விமலாயை நம 

த்ரிகாலஞ்ஞாயாயை 
விஸ்வாயை நமஃ 

த்ரிகுணாயை நம : 
வித்யுந்மாலாயை நம : ஸாஸ்த்ரருபிண்யை 
வைஷ்ணவ்யை நம : 

ஸும்பா ஸுப்ரமதி 
சந்த்ரிகாயை நம 

ஸுபதாயை நம : 
சந்த்ரலேகாவிபூஷிதாயை ஸ்வ ராத்மகாயை ந 
ஸாவித்ரியை நம : [ நமம் ரக்தபீஜநிஹந்த்ர்டை 
ஸுரஸாயை நம : 

சாமுண்டாயை நம 
தேவ்யை நம : 

, ; அம்பிகாயை நம : 
திவ்யாலங்கார பூஷிதாயை ,, முண்டகாயப்ரஹாணா 
வாக்தேவ்யை நம : ,, தூமலோசநமர்த்தால் 
வஸுதாயை நம : 

ஸர்வதேவஸ்த்துத 
தீவ்ராயை நம : 

ஸௌம்யாயை நம 
மஹாபத்ராயை நம : 

ஸுராஸுரநமஸ்க் 
* மஹாபலாயை நம : 

யை நம : 
போக்தாயை நம : 

காளராத்ர்யை நம 
பாரத்யை நம 

கலாதராயை நம : 
பாமாயை நமஃ 

வாக்தேவ்யை நம 
கோவிந்தாயை நம : 

வராரோஹாயை நம : 
கோமத்யை நம : 

வாராஹ்யை நம : 


22 


11 


32 


[ நம : 


22 


. 


2 . 


